Project Madurai 


மதுரை தமிழ்‌ இலக்கிய 
மின்தொகுப்புத்‌ திட்டம்‌ 


படத) 


உமறுப்‌ புலவரின்‌ சீறாப்புராணம்‌ 
காண்டம்‌ 3 (ஹிஜூறத்துக்‌ காண்டம்‌) 
படலங்கள்‌ 12-25 / பாடல்கள்‌ (608-1403) 


ciRAppurANam of umaRup pulavar 
Canto 3 part 2 (verses 608-1403) 
(1n tamil script, 15011 format) 


KR 


Etext in Tamil Script - TSCII format (V. 1.7) 
Etext preparation: Mr. Govardhanan Ramachandran & Mr. Vassan Pillai, New Mexico, USA 
Etext prep in pdf format: Dr. K. Kalyanasundaram, Lausanne, Switzerland 


This pdf file 15 based on TSCInaimathi font embedded in the file. Hence this file can be 
viewed and printed on all computer platforms: Windows, Macintosh and Unix 
without the need to have the font installed in your computer. 


© Project Madurai 2004 


You are welcome to freely distribute this file, provided this header page is kept intact. 


608 


609 


610 


011 


உமறுப்‌ புலவரின்‌ சீறாப்புராணம்‌ 
காண்டம்‌ 3 (ஹிஜூறத்துக்‌ காண்டம்‌) 
படலங்கள்‌ 12-25 / பாடல்கள்‌ (608-1403) 


உள்ளுறை 
படலங்கள்‌ 12-25 / பாடல்கள்‌ (608-1403) 


3.12 ககுபத்துல்லாவை நோக்கித்‌ தொழுத படலம்‌ 
3.13 ஓநாய்‌ பேசிய படலம்‌ 

3.14 வத்தான்‌ படைப்‌ படலம்‌ 
3.15 பாத்திமா திருமணப்‌ படலம்‌ 
3.16 சீபுல்‌ பகுறுப்‌ படலம்‌ 

3.17 புவாத்துப்‌ படலம்‌ 

3.18 அசீறாப்‌ படலம்‌ 

3.12 பத்னுன்னகுலாப்‌ படலம்‌ 
3.20 பதுறுப்‌ படலம்‌ 

3.21 சவீக்குப்‌ படலம்‌ 

34 குதிரிப்‌ படலம்‌ 

ப தீயம்றுப்‌ படலம்‌ 

3.24 அபீறாபிகு வதைப்‌ படலம்‌ 
3.22 அசனார்‌ பிறந்த படலம்‌ 


(608-619) 
(620-648) 
(649-695 ) 
(696-915) 
(916-930) 
(931-950 ) 
(951-991) 
(992-1006) 
(1007-1262) 
(1263-1319) 
(1320-1331) 
(1332-1343) 
(1344-1383) 
(1384-1403 ) 


3.12 ககுபத்துல்லாவை நோக்கித்‌ தொழுத படலம்‌ 


நபியெனத்‌ தீனிலை நடத்து நாண்முதற்‌ 
கவினுறும்‌ பைத்துல்‌ முகத்தி சென்னுமத்‌ 
தவிசினை நோக்கியே தக்கு பீறொடும்‌ 


புவியிடைத்‌ தொழுகையைப்‌ பொருந்தி நின்றனர்‌. 


தூவத்தண்‌ டூளிமழைக்‌ கவிகைத்‌ தூதுவர்‌ 
தீவத்தும்‌ புகழ்தர வணக்கஞ்‌ செய்யுநாட்‌ 
பாவத்தின்‌ றிரள்கெடப்‌ படுத்துத்‌ தோன்றிய 
காபத்துல்‌ லாவைப்பின்‌ காட்ட வில்லையால்‌. 


மகிதலத்‌ தினிலுயர்‌ மக்க மாகிய 
நகர்விடூுத்‌ தணிமதி னாவை நண்ணிச்சூழ்‌ 
புகழொடுந்‌ தீனெறி புரந்து வைகுநாட்‌ 
டூகழ்சகு பானென விளங்குந்‌ திங்களில்‌ 


மிக்கநற்‌ றேதிமூ வைந்தின்‌ மேவியே 
தக்கசெவ்‌ வாயினி லுஹறு நேரத்தில்‌ 
ஹக்கனை யிரண்டிறக்‌ ஆத்துத்‌ தான்றொழு 


தொக்கலோ டிசைநபி யுறையு மொல்லையில்‌. 


3.12.1 


3.12.2 


3.12.3 


3.12.4 


612 


614 


615 


616 


617 


618 


619 


620 


நிரைமணித்‌ தடச்சிறை யொடுக்கி நீள்கதிர்‌ 
விரிதரு வெள்ளிடைப்‌ படர்ந்து வேதநூ 


லுரைதருந்‌ திருநபி மிடத்தி னோர்நொடி 
வரையினில்‌ ஜிபுறயீல்‌ வந்துற்றா ரரோ. 


இறையவன்‌ ககுபத்துல்‌ லாவென்‌ றெய்திய 
துறவுயர்‌ பள்ளியை நோக்கித்‌ தான்றொழ 
மறையுரை வழங்கின னென்ன மன்னபி 
முறையிதென்‌ றாநந்தக்‌ கடலி மூழ்கினார்‌. 


முன்னரி ரண்டிறக்‌ ஆத்து முற்றிய 
பின்னரிற்‌ ககுபத்துல்‌ லாவைப்‌ பெட்புற 
வுன்னினர்‌ நோக்கின ரோதும்‌ பாதியுந்‌ 
துன்னிய குழுவுடன்‌ றொழுது வைகினார்‌. 


வேறு 
பருதி வானவன்‌ விலகிய நெடும்பதி தனக்கு 
நரலை போல்வளம்‌ பெருகிய மதீனமா நகர்க்குந்‌ 
தெரிகி லாதுற நிமிர்ந்துமா றோல்தரத்‌ திரண்ட 


வரைக ளியாவையும்‌ பதுக்கையுந்‌ திடருறு வனமும்‌. 


இருநி லம்பிதுங்‌ கிடக்கட லலைகிடந்‌ தெறிய 
நிரைம ணிக்கதி ரெறித்திட நெடூங்கரத்‌ தமிழ்த்தி 
யொருநி லத்தள வாக்கியங்‌ குறைந்தன ருடுக்கள்‌ 
செருகும்‌ வானகங்‌ கீண்டிட வருஞ்ஜிபு ரீலே. 


வேறு 
சூன்முகில்‌ குலவிய வரையின்‌ சுற்றெலாம்‌ 
வானவர்‌ கோன்புவி யிடையின்‌ மாட்டலாற்‌ 
பூநிமிர்க்‌ ககுபத்துல்‌ லாவும்‌ பூணெனுங்‌ 
கானமர்‌ தூதர்கண்‌ காண லாயதே. 


மதிதவழ்‌ நெடுங்கொடி மதீன மாகிய 

பதியினி லமைத்தவப்‌ புதிய பள்ளியை 
நிதிமதிட்‌ ககுபத்துல்‌ லாவி னேரதாய்‌ 
விதியொடுந்‌ திரித்துப்பின்‌ விளங்கக்‌ கட்டினார்‌. 


இருசுடர்‌ விலங்கிட விலங்கு நீள்கொடி 
நிரைதரும்‌ பள்ளியை நோக்கி நீணபி 
யொருவனைத்‌ தொழுதிரந்‌ துவக்குந்‌ திங்களிற்‌ 
றெரிதரும்‌ புதுமையொன்‌ றெடுத்துச்‌ செப்புவாம்‌. 


ககுபத்துல்லாவை நோக்கித்‌ தொழுத படலம்‌ முற்றிற்று. 


ஆகப்‌ படலம்‌ 12க்குத்‌ திருவிருத்தம்‌...620 


22 


2126 


டனர்‌ 


312.8 


312 


3.12.10 


3.12.11 


2.12.12 


021 


622 


623 


624 


625 


626 


627 


628 


629 


3.13 ஓநாய்‌ பேசிய படலம்‌ (621-648) 


நலனுறு மக்கமா நகரைச்‌ சுற்றிய 

மலைகளி னொருவரை யடவி யின்வயி 
னிலைகொளாப்‌ பறழொடூ நிறைந்த புள்ளிமான்‌ 
கலையொடுஞ்‌ செறிந்துபுற்‌ கறித்து நின்றதே. 


வள்ளுகிர்‌ முடங்குவால்‌ வளைப்பற்‌ றூங்குர 
னுள்ளொடுங்‌ ககட்டவோ னாயொன்‌ றொண்ணுனை 
முள்ளரைக்‌ கானிடைக்‌ கிடந்து மூரிவெம்‌ 
புள்ளிமெய்ப்‌ பிணையினை நோக்கிப்‌ போனதால்‌. 


கல்லிரு புறத்தினுஞ்‌ சிதற கால்வுறீஇ 
வல்லுர னிலம்பட வளைந்து சென்னிதாழ்த்‌ 
தெல்லையில்‌ பசியொடூ மெதிர மானினம்‌ 
பல்பல திசையினும்‌ படர்ந்து போயின. 


பிணைக்குலந்‌ திசைதொறுஞ்‌ சிதறிப்‌ போதுற 
வணித்ததென்‌ றொருபிணை யதனை நோக்கிவெண்‌ 
மணிக்கதி ரெனுமுகிர்‌ நிலத்தில்‌ வவ்வுறத்‌ 
துணித்தணு மம்மரிற்‌ றொடர்ந்து போயதே. 


வடித்தநீர்‌ தூங்குநாச்‌ சுணங்கன்‌ வாயினிற்‌ 
பிடித்தெனத்‌ தொடர்ந்து பெயரப்‌ புள்ளிமா 
னடித்தபந்‌ தெனக்குதித்‌ தரிதிற்‌ சென்றபூ 
நடித்திடுங்‌ ககுபத்துல்‌ லாவை நாடியே. 


பட்டியின்‌ வாய்நுனி படரு மானின்வாற்‌ 
றொட்டது காணெனத்‌ தொடரு மெல்வையி 
னெட்டெனுந்‌ திசைபுகழ்ந்‌ தேத்துந்‌ தீவினைத்‌ 
தட்டறும்‌ ஹறமெனுந்‌ தலத்து ளாயதே. 


இறையவ னமரர்க ளியற்றுஞ்‌ சங்கையா 
லறமெனுந்‌ தலத்தின்மா னாய தீண்டினித்‌ 
தெறுகொலை விளைத்திட நீது செய்நெறி 
முறையதன்‌ றெனத்தனி முடுவ னின்றதே. 


ஈனன பாசுபி யானு மின்பமு 

மானமுந்‌ தவிரபூ ஜகுலும்‌ வன்கொலைக்‌ 
கானபஞ்‌ சரசபு வானு மாண்டொரு 
தானம்‌ தமர்ந்துநின்‌ றவர்கள்‌ சாற்றுவார்‌. 


கானகச்‌ சுணங்கன்வாய்‌ கழிந்து போனதிம்‌ 
மானென விருந்தன மானு மொல்லையி 
னானநல்‌ ஹறமது ளாய தாலது 

தானுநல்‌ ஹறமதைச்‌ சங்கை செய்தே. 


அப! 


ர ௮. 


பத 


3.13.4 


2132 


அபி 


A 


ககட்ட 


1 


630 


631 


632 


633 


634 


635 


636 


637 


638 


639 


வருந்திட நிதமுயிர்‌ செகுக்கும்‌ வன்சுணங்‌ 
கருந்திடும்‌ பசிவெறுத்‌ தறமைச்‌ சங்கைசெய்‌ 
திருந்தது மானுமிவ்‌ வெல்லை யுடபடப்‌ 
பொருந்திநின்‌ றகம்புய போய தில்லையால்‌. 


புதுமையிற்‌ புதுமையீ தென்னப்‌ பொங்கிநின்‌ 
றதிசயத்‌ தொடுமவ ரவர்கள்‌ கூறலும்‌ 
பிதிர்விர லுயர்ந்தபற்‌ பிளந்த வாயினீர்‌ 
குதிதரு நெடியநா நீட்டிக்‌ கூறுமால்‌. 


கருத்தினிற்‌ புந்தியற்‌ நிருக்குங்‌ காபிர்காள்‌ 
பெருத்திடும்‌ ஹறமதைக்‌ குறித்துப்‌ பிந்தியீண்‌ 
டிருத்தலைப்‌ புதுமையென்‌ றிசைக்கின்‌ நீரெனத்‌ 
திருத்தியே யுரைத்திட மறுத்துச்‌ செப்புவார்‌. 


குதிமறுத்‌ தறமதைக்‌ குறித்து நின்றதே 
புதுமையென்‌ றிருந்தனம்‌ பொருவி லாதநன்‌ 
மதியொடூ மின்றுநீ யுரைத்த வாசக 

மதனினும்‌ புதுமையென்‌ றறைந்திட்‌ டார்களால்‌. 


குறித்துநின்‌ றெதிர்ந்தியான்‌ கூறும்‌ வாய்மையெப்‌ 
புறத்தினு மறிகிலாப்‌ புதுமை யென்கின்றீ 
ரறத்தினுக்‌ குரியவ னாணை யும்மிடத்‌ 


துறப்பெரும்‌ புதுமையொன்‌ றுளதென்‌ றோதிற்றே. 


கடத்துறை ஞமலிநீ காணொ ணாதெம 
திடத்தினிற்‌ புதுமையுண்‌ டென்கின்‌ றாயவை 
திடத்துட னியாவர்க்குந்‌ தெரியச்‌ செப்பெனத்‌ 
தொடுத்தவர்க்‌ கறிவுறச்‌ சொல்லு கின்றதால்‌. 


ஆதிதன்‌ னொளிவினிற்‌ றரித்த னாதிதன்‌ 
றூதென வுலகினிற்‌ றோன்றி நின்றனர்‌ 
வேதமு மிறங்கின மெய்மை வேதத்தி 
னீதமு நடத்தினர்‌ நிகரு மில்லையால்‌. 


அந்நபி நன்மறை யறைந்தீ மான்கொளாச்‌ 
சொன்னவை யனைத்தையு மறுத்துச்‌ சூழ்தர 
வின்னலைப்‌ பொருந்தினி ரீத லாலினிப்‌ 
பன்னரும்‌ புதுமையொன்‌ நில்லைப்‌ பாரினே. 


முகம்மது நபியுரை மறுத்த மாற்றலர்‌ 

முகமதி நோக்குதன்‌ முழுதுந்‌ தின்மையென்‌ 
றிகலுறக்‌ கொடுமொழி யெடுத்துக்‌ காட்டிவிண்‌ 
புகுமலைக்‌ கானினிற்‌ சுணங்கன்‌ புக்கதால்‌. 


இணங்கிய நன்மொழி யெவர்க்குங்‌ கூறியச்‌ 
சுணங்கன்வெங்‌ கான்புகச்‌ சூழ்ந்து நின்றிடுங்‌ 
கணங்களி லபூஜகல்‌ கபடூங்‌ கள்ளமும்‌ 

பிணங்கிய மனத்தினி னகைத்துப்‌ பேசுவான்‌. 


3.13.10 


3.13.11 


3.13.12 


2.12.13 


3.13.14 


3312 


3.13.16 


2௮212 


2-13-16 


212-18 


640 


641 


642 


643 


644 


645 


646 


647 


648 


649 


உடூம்பைவன்‌ பிணையினைத்‌ தன்கைக்‌ குட்பட 
விடும்பினைப்‌ பயிற்றிய முகம்ம தென்பவன்‌ 
கடம்படு ஞமலியின்‌ கருத்துப்‌ பேதுறப்‌ 
படூம்படிப்‌ பயிற்றுதற்‌ பகர வேண்டுமோ. 


அறத்தினுட்‌ படூநகர்‌ மாந்தர்க்‌ கன்பிலா 
திறத்தலைப்‌ படூநினை வெடுத்த வஞ்சத்தான்‌ 
புறத்தொரு நகரிடைப்‌ புகுந்து மாயங்கண்‌ 
மறுத்திலன்‌ விளைத்தனன்‌ முகம்ம தாங்கொலோ. 


அயனகர்ப்‌ புகுந்தன னகும தென்றியாம்‌ 
பயமற விருப்பது பழுது பற்றலார்க்‌ 
கியலுறு மிடங்கொடுத்‌ திருத்தல்‌ பாரிடை 
வியனுறும்‌ வீரத்தின்‌ விழும மன்றரோ. 


மருவலர்‌ வலிகெட வுடைந்து மற்றொரு 
பெருநக ரிருந்தன ராயிற்‌ பேதுறப்‌ 

பரநகர்‌ வேந்தராற்‌ பகைகண்‌ மூட்டியுங்‌ 
கருவறுத்‌ தவர்பகை களைய வேண்டுமானால்‌. 


திறைபல வழங்கினுஞ்‌ சேர்ந்து கைகுவித்‌ 
திறையென நிற்பினு மினிது கூறினுங்‌ 
கறைகெழுங்‌ கொடூமனக்‌ கருத லார்தமை 
யுறவென நினைத்திட லுணர்வுக்‌ கீனமால்‌. 


அடூத்துறைந்‌ திலரென வெள்ள லன்றிக்‌ 
லெடுத்திடூங்‌ கருதல ரிருந்து நாட்குநாட்‌ 
டொடுத்திடும்‌ வினையமுஞ்‌ செயலுஞ்‌ சூழ்ச்சியும்‌ 
விடுத்திட மொற்றராற்‌ றெரிய வேண்டுமானால்‌. 
வைகின னிந்நகர்‌ வடுவுந்‌ தீமையும்‌ 
பொய்யினின்‌ முடித்தரும்‌ புந்தி யோர்களை 
வெய்யவ ராக்கினன்‌ மேலுந்‌ தீவினை 

செய்கல னெனமனந்‌ தேற லன்றரோ. 
பவ்வமுற்‌ றிடுநெடூம்‌ பாரி னீங்கலா 

தெவ்வுழை யிருக்கினு முகம்ம தென்பவன்‌ 
செவ்விய னலனவ னூக்கஞ்‌ சீர்கெட 


வெவ்வினை விளைத்திசை நிறுத்த வேண்டுமானால்‌. 


என்றவ னினையன வியம்பச்‌ சூழ்தர 

நின்றவர்‌ கேட்டிவை நினைவி தாமெனக்‌ 
குன்றென விரும்புயம்‌ வளர்ந்து கொண்டெழ 
வன்றிறற்‌ பெரும்பகை மனத்த ராயினார்‌. 
ஈரமில்‌ லபூஜகு லென்னு மன்னவன்‌ 

சார்பினி லுறவினிற்‌ றக்க வேந்தரும்‌ 
பாரிடைச்‌ சிறுகுடிப்‌ படையின்‌ மாந்தரு 
மூரிடைப்‌ படையொடூ மொருங்கு கூடினார்‌. 


ஓநாய்‌ பேசிய படலம்‌ முற்றிற்று. 
ஆகப்‌ படலம்‌ 13-க்குத்‌ திருவிருத்தம்‌...649 


3.13.20 


3.13.21 


3.13.21 


3:13:23 


3.13.24 


422௮ 


3.13.26 


21227 


3.13.26 


21222 


650 


653 


653 


654 


655 


656 


657 


658 


3.14. வத்தான்‌ படைப்‌ படலம்‌ (650-695) 


மாறரு நெடுவரை மக்க மாநகர்த்‌ 

தேறல ரினையன நிகழ்த்துஞ்‌ செய்கையைக்‌ 
கூறரும்‌ பெரும்புகழ்‌ கொண்டன்‌ மானபி 
வீறுடைத்‌ திருச்செவி விளையக்‌ கேட்டனர்‌. 


அரிகடஞ்‌ செய்கைக எனைத்துங்‌ கேட்டருள்‌ 
பெருகிய மனத்தினிற்‌ பிரிய முற்றெழில்‌ 
வரிசைமன்‌ னவர்களை யழைத்து வம்மென 
வுரைசெயத்‌ தூதுவ ரோடி யோதினார்‌. 


விற்கர வலியபூ பக்கர்‌ வெற்றிசேர்‌ 

மற்புய ௬மறுது மானல்‌ வாளலி 

சொற்பெருந்‌ தோழருந்‌ தூதென்‌ றோதுவோர்‌ 
முற்படு நபிதிரு முன்ன முன்னினார்‌. 


மனனுறை யறிவென விருக்கு மன்னவ 
ரனைவரு மடுத்துறைந்‌ திருப்ப வாரணத்‌ 
தனிநிலை யுள்ளகந்‌ ததும்ப நன்னபி 
யினியன மொழிகொடுத்‌ தியம்பு வாரரோ. 


கொலைமனத்‌ தபூஜகல்‌ குழுவு மந்நகர்ச்‌ 
சிலைவய வீரருந்‌ திரண்டூ தீனவர்‌ 
மலைவுறப்‌ பேரமர்‌ வளர்க்க வேண்டுமென்‌ 
றிலைமலி வேலின்‌ ரிருக்கின்‌ றார்களால்‌. 


மாவிசும்‌ பமரருக்‌ கிறையவ ரிம்மதி 

னாவினிற்‌ போயமர்‌ நடத்த வேண்டுமென்‌ 
றேவின னிறையென விசைத்த மாற்றமும்‌ 
போவதென்‌ றிகல்கெடப்‌ புரிதல்‌ வேண்டுமால்‌. 


வல்லவன்‌ ஜிபுறய்‌ லுரைத்த வாய்மையிற்‌ 
செல்லவுந்‌ தீனெறி விசயஞ்‌ செய்யவும்‌ 
நல்லவை நமக்கிவை யன்றி நாட்டமொன்‌ 
றில்லையென்‌ றிசைநபி யிசைத்திட்‌ டாரரோ. 


நாயகன்‌ மறைவழி நடத்து நன்னபி 

வாயகத்‌ துதித்தசொன்‌ மாற லின்றியே 
சேயென நடப்பது திறமைத்‌ தாமெனத்‌ 
தூயவ ரியாவருந்‌ துணிவுற்‌ றார்களால்‌. 


போற்றிநின்‌ றனைவரும்‌ புந்தி யாமெனத்‌ 
தேற்றமுற்‌ றியல்புடன்‌ செப்ப நன்னபி 
மாற்றல ரெனுங்குபிர்‌ மாய்க்கும்‌ பீசபீற்‌ 
கேற்றவை யாவையு மியற்று மென்றனர்‌. 


3.14.1 


3.14.2 


3.14.3 


3.14.4 


3.14.5 


3.14.6 


3.14.7 


3.14.8 


3.14.9 


659 


660 


661 


662 


663 


664 


665 


666 


667 


668 


கொற்றவெண்‌ கவிகையுங்‌ கோல மார்துகில்‌ 
சுற்றிய வட்டமுந்‌ தூங்கு குஞ்சமுங்‌ 
கற்றையங்‌ கவரியுங்‌ கதிர்செய்‌ மாமணி 
வெற்றி வெண்‌ டூவசத்தின்‌ பேத வீக்கமும்‌. 


தடமுறு பதலையுந்‌ தவிலுந்‌ தாளமு 
மிடியென முழங்குபே ரிகையு மோர்புறத்‌ 
திடிமனுந்‌ தகுணிதஞ்‌ சிறந்த பீலியும்‌ 
வடிவுடைக்‌ காளமும்‌ வயிருஞ்‌ சின்னமும்‌. 


வட்டணந்‌ தட்டிநீள்‌ வள்ளித்‌ தண்டைதோல்‌ 
கட்டிய தோற்பரங்‌ கவசங்‌ கீசகம்‌ 

புட்டில்கைக்‌ சோடிணை தாக்குப்‌ போர்வைவெண்‌ 
பட்டினிற்‌ பஞ்சுவைத்‌ தடைக்குப்‌ பாயமும்‌. 


பட்டையந்‌ தோமரம்‌ பரசு கப்பணஞ்‌ 
சொட்டைவா எயிறனுச்‌ சுரிகை முப்பிடி 
நெட்டிலைச்‌ சூலங்கோல்‌ பால நேமிசூழ்‌ 
கட்டுபத்‌ திரஞ்சரஞ்‌ சுழற்று கைக்கண்‌. 


ஆடலம்‌ பரிபரிக்‌ கணிக ளியாவையுந்‌ 
தேடின ரியற்றினர்‌ சேனை காக்குதற்‌ 
கீடுடை யவரிவ ரென்ன நன்னபி 

கூடிய பெயரினிற்‌ குறித்துக்‌ காட்டினார்‌. 


அரண்டு கடகரி யனைய நால்வரு 
முரணரி பொருவுமு ஹாஜி ரீன்களுந்‌ 
தரியல ருயிருணன்‌ சாரி மார்களு 
நரபதி நபியுட னிருக்கு நாளினில்‌. 


செறுநர்வத்‌ தானெனுந்‌ தலத்திற்‌ சேர்கிலாக்‌ 
குறைவிகள்‌ பலருங்க னானிக்‌ கூட்டமு 
மறமுடன்‌ றிரண்டன ரென்னும்‌ வாசக 
மிறையவன்‌ றிருநபிக்‌ கெடுத்துக்‌ கூறினார்‌. 


மாற்றலர்‌ முதற்படை திரண்டு வைகிய 
கூற்றினை யுணர்வொடுங்‌ குறித்தசு காபிகள்‌ 
சீற்றமுற்‌ றவ்வயின்‌ செல்கு வோமெனச்‌ 
சாற்றலு முகம்மதுந்‌ தகுமென்‌ றோதினார்‌. 


நீட்டிய செழும்படைச்‌ சேனை வீரரை 
வீட்டிவெங்‌ களத்திடைப்‌ பருந்துக்‌ கேவிருந்‌ 
தூட்டிய வேற்கையு பாத செய்தவங்‌ 
கூட்டிய தெனவுரு வெடூத்த கோலத்தார்‌. 


காதலுற்‌ றிரப்பவர்‌ கருத்துத்‌ தேக்குற 

வீதலுக்‌ கிசைந்தெடுத்‌ தளிக்குஞ்‌ செங்கையார்‌ 
போதமும்‌ வீரமும்‌ புகழுந்‌ தூங்கிய 

சாதன சகுதெனுந்‌ தரும வேந்தரே. 


3.14.10 


3.14.10 


3.14.12 


3.14.13 


3.14.14 


3.14.15 


3.14.16 


3.14.17 


3.14.18 


3.14.19 


669 


670 


671 


672 


673 


674 


675 


676 


678 


678 


அன்னவர்‌ தமைமதி னாவிற்‌ காதியா 
மன்னபி முகம்மதங்‌ கிருத்தி வைத்ததாள்‌ 
பின்னிடா தடூஞ்சரம்‌ பெய்யும்‌ வீரர்க 
டூன்னிட வெழுந்தனர்‌ துதிக்க யாவுமே. 


குடைகளுந்‌ துவசமுங்‌ குழுமி யோங்கிடக்‌ 
கடூவிசைப்‌ பரிக்குழாங்‌ கலந்து முன்செலக்‌ 
சுடர்விடு படைக்கலஞ்‌ சுமந்த கொற்றவர்‌ 
புடையெழத்‌ திருநகர்ப்‌ புறத்திற்‌ றோன்றினார்‌. 


படியிடத்‌ தெழுந்துகள்‌ புயலிற்‌ பம்பவா 
னிடியென முரசுபல்‌ லியங்க றங்கக்கூர்‌ 
வடிநெடுங்‌ கதிரயின்‌ மலிந்து மின்னிடக்‌ 
கொடியவர்‌ திசையினைக்‌ குறுகி னாரரோ. 


சேனையும்‌ வாசியுஞ்‌ செருமிச்‌ சூழ்தரு 
கானர ணனைத்தையுங்‌ கடந்து சென்றுக 
னானியர்‌ குறைவிக ணடூந டூங்கவத்‌ 


தானெனும்‌ பெயருடைத்‌ தலத்தைச்‌ சுற்றினார்‌. 


ககனவெங்‌ கதிரவன்‌ கரங்க டூளியிற்‌ 

புகவிட மிலையெனப்‌ பொருந்து மன்னவர்‌ 
தொகுதியும்‌ வாசியுஞ்‌ சுற்றுஞ்‌ சேனையு 
மகுசிகண்‌ டூளத்திடை மலைந்திட்‌ டானரோ. 


வருவதும்‌ நிகழ்வதும்‌ வகுத்துப்‌ புந்தியிற்‌ 
பெருகிய தலைவருக்‌ கெடுத்துப்‌ பேசிநல்‌ 
லுரையினும்‌ வழக்கினு மொத்த சூழ்ச்சியின்‌ 
புரவல னொருவனைத்‌ தூது போக்கினான்‌. 


சந்தென விடவருந்‌ தலைமை மன்னவன்‌ 
வந்துநன்‌ னபிபதம்‌ வழுத்தி யூன்றிய 

கந்தடூ கடகளி றனைய காட்சியான்‌ 
சிந்தைகண்‌ மகிழ்தர வெடுத்துச்‌ செப்புவான்‌. 


இறையவன்‌ நிருநபி யுலகுக்‌ கின்புறு 
மறைவழி யொழுகியவ்‌ வணக்க வாசக 
முறைமையி னடத்தியா முழுது மிவ்வயி 
னுறைகுவ தலதுவே றுறுதி வேண்டுமோ. 


மகுசியென்‌ றோதும்வத்‌ தானி னேந்தலு 
மிகுபடைத்‌ தலைவரும்‌ வேறு றாதொரு 
தகைமையிற்‌ பணிவது சரத மின்றுநீ 
ரிகன்மறுத்‌ தணிநகர்க்‌ கெழுக வென்றனன்‌. 


உற்றுறைந்‌ தவனிவ ணுரைத்த வாசகம்‌ 
வெற்றியென்‌ றியனபி போரின்‌ வேட்கையிற்‌ 
சுற்றிய திறற்படைச்‌ சூர ரியாரையு 
மிற்றையி னெழுகவென்‌ றேவி னாரரோ. 


3.14.20 


3.14.21 


3.14.22 


3.14.23 


3.14.24 


3.14.25 


3.14.26 


3.14.27 


3.14.28 


3.14.29 


679 


680 


081 


682 


683 


684 


685 


686 


687 


688 


இங்கிதத்‌ தொடும்பணிந்‌ திசைத்த தூதுவ 
னங்கலும்‌ நபிமல ரடியி னிற்கரப்‌ 

பங்கயங்‌ குவித்தரும்‌ பதியிற்‌ போயினன்‌ 
றிங்களங்‌ குடையொடூ மெழுந்த சேனையே. 


ஒட்டிய செழுமுகிற்‌ கவிகை யூடூற 

நீட்டிய வெண்கொடி நிலவு கான்றிடத்‌ 
தீட்டிய படைக்கலஞ்‌ செறியச்‌ சென்றொரு 
காட்டினி லிறங்கினர்‌ கார ணீகரே. 


இறங்கிய பாசறை யிருந்து வாரிபோற்‌ 
கறங்கிய சேனைமு ஹாஜி ரீன்களின்‌ 
மறங்கிள ரெண்பது பெயரை வாளொடூ 
நிறங்கிள ரயிலொடூ நீக்கி னாரரோ. 


கந்தமுங்‌ கதிரும றாத காட்சியர்‌ 
கொந்தலர்‌ புயத்துபை தாவைக்‌ கூவிநற்‌ 
சிந்தையின்‌ மகிழ்வுற விருத்தித்‌ தேறிய 
மந்திர மொழிசில வகுத்துப்‌ பின்னரும்‌. 


கூடுமெண்‌ பதுபெய ர௬ுடனுங்‌ கோதற 
நாடிநீர்‌ மக்கமா நகரைச்‌ சூழ்தரு 

பாடிக ளனைத்தும்பாழ்‌ படுத்துஞ்‌ சூறைக 
ளாடியிங்‌ கடைகென வறைந்திட்‌ டாரரோ. 


கரியினு மதர்த்தமு ஹாஜி ரீன்களை 
மருமலர்ப்‌ புயத்துபை தாவை மன்னபி 
திருநய னங்களா னோக்கிச்‌ சிந்தைவைத்‌ 
திருளறும்‌ வெற்றி வெண்‌ கொடியு மீந்தனர்‌. 


கருதல ருறைபதி களைந்திட்‌ டொல்லையின்‌ 
வருகென வினைஞரை விடுத்து வள்ளல்பாய்‌ 
துரகதக்‌ குழுவொடுஞ்‌ சேனை சூழ்தர 
நரலையின்‌ வளமதீ னாவை நண்ணினார்‌. 


எண்ணொரு பதின்மரு மிலங்கு நீிடொடை 
வண்ணவொண்‌ புயத்துபை தாவு மாறிலா 
தண்ணறன்‌ பதமலர்‌ போற்றி யன்பொடும்‌ 


விண்ணெடுங்‌ கடூவிசைப்‌ புரவிமேற்‌ கொண்டார்‌. 


எதிரமர்‌ தொறுந்தெழும்‌ பிருந்த மெய்யினர்‌ 
கதிரயில்‌ வாண்மற வாத கையினர்‌ 
விதியவன்‌ மறைமுறை விளக்கும்‌ வாயினர்‌ 
புதியவெம்‌ பகைப்பதி யடூப்பப்‌ போயினார்‌. 


வெற்றிவெண்‌ கொடியொடும்‌ வேக வாம்பரிக்‌ 
கொற்றவர்‌ குழுமிவந்‌ தடருங்‌ கொள்கையைப்‌ 
பற்றல ரறிந்துசீ றூரிற்‌ பல்பல 

தெற்றறக்‌ குடியொடூஞ்‌ சிதறிப்‌ போயினார்‌. 


3.14.30 


3.14.31 


3.14.32 


3.14.33 


3.14.34 


3.14.35 


3.14.36 


3.14.37 


3.14.38 


3.14.39 


10 


689 


690 


691 


692 


693 


694 


695 


696 


இவுளியும்‌ படையுமு ஹாஜி ரீன்களுந்‌ 
தவிசுறை யரசுபை தாவும்‌ வந்தவை 
யபுஜகல்‌ மகனறிந்‌ தரிய வேகத்தாற்‌ 


குவிதரும்‌ படைக்கெதிர்‌ கொண்டு நேர்ந்தனன்‌. 


மதிவர வழைத்தவர்‌ விடுத்த மன்னருஞ்‌ 
சதியபு ஜகல்தரு புதல்வன்‌ றானையுங்‌ 
கதிபரி யொடுபடைக்‌ கலத்தின்‌ கையொடு 


மெதிருமக்‌ கெமக்கென விருக்குங்‌ காலையில்‌. 


சதிவைத்த கருதலர்த்‌ தளத்தி னூடிருந்‌ 
திதமித்த நபிகலி மாவுக்‌ கின்புறு 
மதிவத்தி யெனுமிகு தாதும்‌ வாம்பரி 
யுதபத்தும்‌ வந்துபை தாவைக்‌ கூடினார்‌. 


மாதவ ரிருவரும்‌ வந்த போழ்தினி 

லாதரம்‌ விடுத்தம ரரிக டூன்புறப்‌ 

பூதலம்‌ புகழுமுக்‌ காசு புத்திரர்‌ 

காதகல்‌ சகுதொரு கணைதொட்‌ டாரரோ. 


அடூத்துநின்‌ றவரிசு லாமி லாயது 
மெடுத்தொரம்‌ பெய்தவ ரிருந்த வேகமுங்‌ 
கடுத்தலை யெடுூத்தவர்‌ கருத்துங்‌ கண்டமர்‌ 
தடுத்தபூ ஜகல்மகன்‌ றளம்பின்‌ வாங்கினான்‌. 


வெட்டுக்குத்‌ தெனுமொழி விளம்பி லாதொரு 


மட்டினின்‌ றவர்கள்பின்‌ வாங்கி னாரினித்‌ 


தொட்டமர்‌ விளைத்திடல்‌ சூழ்ச்சித்‌ தன்றெனத்‌ 


தட்டல கயிலுபை தாவு நீங்கினார்‌. 


மருவல ௬டனிருந்‌ திருவர்‌ வந்ததும்‌ 
பொருசகு துக்கெதி ராது போயதும்‌ 
விருதுகொண்‌ டிகலிடூம்‌ வெற்றிப்‌ போரினும்‌ 


பெரிதெனக்‌ குழுவொடும்‌ பிரியத்‌ தேகினார்‌. 


மிகல்பெறும்‌ வெற்றியின்‌ பீச பீலுக்கா 
யிகன்முதற்‌ சரமுமொன்‌ றெய்து மன்னவர்‌ 
முகிறவழ்‌ கொடிசெலத்‌ தானை மொய்த்திட 
நகர்புகுந்‌ தகுமது பதத்தை நண்ணினார்‌. 


வத்தான்‌ படைப்‌ படலம்‌ முற்றிற்று 
ஆகப்‌ படலம்‌ 14-க்குத்‌ திருவிருத்தம்‌...696 


3.14.40 


3.14.41 


3.14.420 


3.14.43 


3.14.44 


3.14.45 


3.14.46 


3.14.40 


697 


698 


699 


700 


702 


703 


704 


705 


3.15. பாத்திமா திருமணப்‌ படலம்‌ (697-915) 


திங்கள்வந்‌ திறைஞ்சிப்‌ போற்றி செகதிர்‌ பேசப்‌ பேசு 

மங்குலங்‌ கவிகை வள்ளல்‌ வளம்பெறு மதீனாத்‌ தன்னிற்‌ 
பொங்குதீன்‌ விளங்க நாளுங்‌ காரணப்‌ புதுமை யோங்கி 
யெங்கணும்‌ படரச்‌ செங்கோ னெறியர சியற்று நாளில்‌. 


விதியவன்‌ மொழிம றாது விண்ணவர்க்‌ கரசர்‌ கூறும்‌ 

புதுமறை யவர்கள்‌ போற்றப்‌ பொருவில்வா னவர்கள்‌ வாழ்த்தக்‌ 
கதுவகிற்‌ கரிய கூந்தற்‌ காரிகை பாத்தி மாதம்‌ 

வதுவையின்‌ வரலா றெல்லாம்‌ வகுத்தினி துரைக்க லுற்றாம்‌. 


ஆதிநா யகன்றன்‌ றூதர்க்‌ கன்புறுங்‌ கதீஜா வீன்ற 

பேதையர்‌ நால்வர்‌ தம்முட்‌ பெற்றபே றனைத்து மொன்றாய்க்‌ 
கோதறத்‌ திரண்டு சோதிக்‌ கொடியென வுருக்கொண்‌ டோங்கி 
மாதர்க டிலத மென்ன மாநிலத்‌ துதித்த பாவை. 


அதிர்த்திரைக்‌ கடற்பா ரெங்கு மமுதத்தீன்‌ றிவலை சிந்தி 
யுதித்தெழு முகம்ம தென்னுந்‌ திங்களி லுதயஞ்‌ செய்து 
பதித்தலத்‌ துவக்கு மாதர்‌ பவக்கடற்‌ றிமிர மோட்டுங்‌ 
கதிர்த்தடத்‌ தீப்‌ மென்னக்‌ கட்டழ கெறிக்குஞ்‌ சோதி. 


ஆதிநா ளொளிவு வாய்ந்த வழகெலாந்‌ திரட்டிச்‌ சேர்த்த 
பாதியிற்‌ பாதி நூற்றோர்‌ பங்கினிற்‌ செம்பொன்‌ னாட்டின்‌ 
மாதரை வகுத்திம்‌ மாததைத்‌ திரட்டிய வண்ண மெல்லாந்‌ 
தூதுயிர்ப்‌ புதல்வி யென்னப்‌ படைத்தனன்‌ சுருதி யோனே. 


சுற்றிளம்‌ பருதி வெய்யோன்‌ சுவட்டடிச்‌ சேப்புக்‌ கேயப்‌ 
பெற்றனன்‌ மடந்தை துண்டத்‌ தழகினிற்‌ பெற்றி லேனென்‌ 
றுற்றுள மொடுங்கக்‌ கூனி யந்தரத்‌ துலவி நாணி 

மற்றுள கலையுந்‌ தேய்ந்து நாட்குநாண்‌ மறுகுந்‌ திங்கள்‌. 


எண்ணருந்‌ தவமுங்‌ கற்பும்‌ புகழுநின்‌ நிறைஞ்சி யேத்தும்‌ 
பண்ணரும்‌ வேத வாய்மைப்‌ படிதவ றாத வாக்கு 
நண்ணருந்‌ தரும மியாவுஞ்‌ சொற்படி நடக்கு நாளுங்‌ 
கண்ணகன்‌ புவியிற்‌ பாவைக்‌ கற்பெனு மரசுக்‌ கன்றே. 


சேணுல கிமையா நாட்டத்‌ தெரிவையர்‌ தமக்கு மிம்பர்ப்‌ 
பூண்முலை யவர்க்கு மேக நாயகி யென்னப்‌ பூவிற்‌ 

காணுதற்‌ கரியோன்‌ செய்தா னென்னிலிக்‌ கவின்கொண்‌ டோங்கு 
மாணிழை மடந்தைக்‌ குற்ற பெற்றியார்‌ வகுக்க வல்லார்‌ ? 


எல்லையி லழகு வாய்ந்த வேந்திழை கதீஜா வீன்ற 
நல்லியற்‌ கனக நாட்டி னாரியர்‌ திலத மன்னார்க்‌ 
கல்லடர்‌ கரிய வாட்க ணகத்திடை வரிக ளோடிப்‌ 
பல்லவம்‌ பசப்புற்‌ றென்னப்‌ பருவம்வந்‌ திறுத்த தன்றே. 


211 


கி்‌ 


வ 


3.15.4 


அவ 


3.15.6 


ப) கர. 


3.13.0 


& த 


12 


706 


707 


708 


709 


710 


711 


712 


713 


714 


715 


வடிவுறுஞ்‌ செம்பொற்‌ பூவில்‌ வாசம்வந்‌ துறைந்த போலுங்‌ 
கொடிமல ரதனிற்‌ சேர்ந்த கொழுநறா நிறைந்த போலுங்‌ 
கடிநெடூங்‌ கழையிற்‌ செவ்விக்‌ கதிர்மணி தரித்தல்‌ போலு 
மடிகடம்‌ புதல்விக்‌ கின்பப்‌ பருவம்வந்‌ தடைந்த தன்றே. 


வரிசையும்‌ பேறும்‌ வேத வாய்மையு முளர தன்றி 

யரசருக்‌ கரசர்‌ செல்வத்‌ தரும்பொரு எனைய செல்வி 
பெரியவ னருளால்‌ வந்த பெண்ணினை வரைத லியானென்‌ 
றுரைகொடுப்‌ பவரியா ரென்ன வுள்ளநெக்‌ குருகு வாரும்‌. 


தரியலர்ச்‌ செகுக்கும்‌ வெள்வேற்‌ சதுமறைத்‌ தலைவ ரீன்ற 
வரிவிழிக்‌ கரிய கூந்தன்‌ மங்கைதம்‌ வதுவை வேட்டுப்‌ 
புரிமுறுக்‌ கவிழுந்‌ தொங்கற்‌ புயவரை யரசர்‌ கூடி 
யொருவருக்‌ கொருவ ருள்ளிட்‌ டுரைவெளிப்‌ படித்து வாரும்‌. 


வடிவமு மொழுங்கு நீதி வணக்கமு மறிவும்‌ பூத்த 

கொடிமட மயிலைச்‌ சோதிக்‌ குலக்கொழுந்‌ தனைய கற்பைப்‌ 
பிடிபடு மணத்திற்‌ சேர்ந்து பேருல கனைத்தும்‌ வாழ்த்தப்‌ 
படூமவ ரெவரோ வென்னப்‌ பற்பல்காற்‌ பகர வாரும்‌. 


பிறநக ரரசர்‌ செல்வின்‌ பெண்கனி வதுவை வேண்டி 
யறைதிரைப்‌ பரவை யாடை யம்புவி முழுதுங்‌ காத்து 
முறைசெயுங்‌ கார ணீகர்‌ திருமுன மொழிமி னென்றன்‌ 
றுறவின ரிடத்திற்‌ நீட்டு மோலைக எனுப்பு வாரும்‌. 


எரிமணிக்‌ கனகப்‌ பூணு மிளநிலா வொழுகு முத்தப்‌ 

பெருமணி வடமு மெண்ணில்‌ வெறுக்கையும்‌ பெரிது முன்னர்த்‌ 
தருகுவம்‌ வதுவை யெம்பா லளித்திடி லென்னத்‌ தாழ்ந்து 
கருதல ரரியே றன்னார்‌ காதினி லோது வாரும்‌. 


உரைபல ரினைய வண்ண முலகவ ரியம்ப யாணர்‌ 
மரைமலர்‌ வதன வள்ளன்‌ மங்கைதம்‌ வதுவை வல்லோன்‌ 
றிருவுளப்‌ படிய தன்றிச்‌ செய்வதின்‌ றென்னச்‌ செவ்வி 
தருமனத்‌ திருத்தி யாருஞ்‌ சாற்றுதல்‌ பொருந்தி லாரால்‌. 


இவ்வித நிகழா நிற்ப வியைதரு விதியின்‌ பண்பான்‌ 

மவ்வலங்‌ குழலார்‌ வாழ்க்கைத்‌ துணைவரு நயத்தை நோக்கித்‌ 
தெவ்வடர்த்‌ தெறியும்‌ வெள்வேற்‌ சிங்கவே றனைய காளைச்‌ 
செவ்விய லலியார்‌ காதல்‌ சிந்தையி னாளும்‌ பூத்தார்‌. 


நகரவ ருரையுஞ்‌ சூழ்ந்த நாட்டவர்‌ விடுக்குந்‌ தூதர்‌ 
பகருநன்‌ மொழியு மற்றோர்‌ தீட்டுபா சுரத்தின்‌ கூறும்‌ 
நிகரரும்‌ வள்ள லுள்ளத்‌ திருத்திய நினைவு மோர்ந்து 
வகையுறா தீற்றி னெண்ணத்‌ தாலுளம்‌ வருந்தி னாரால்‌. 


மின்னுருக்‌ கொண்ட கன்னி விளங்கிழை நலத்தை நாடி 
மன்னர்க ளுளந்தே றாது வதுவையின்‌ மயக்குற்‌ றாரேற்‌ 
பன்னெடு நாளிற்‌ காம மனத்தினுட்‌ படுத்திப்‌ பாவை 


தன்னைவைத்‌ திருக்கும்‌ வேந்தர்‌ கருத்தையார்‌ சாற்ற வல்லார்‌ ? 


3.15.10 


3.15.11 


1512 


3-15-13 


3.15.14 


3.15.15 


3.15.16 


3-13.17 


3.15.18 


2:12:12 


LS 


716 


717 


718 


719 


720 


721 


722 


2௧] 


724 


தக 


சூனிசிலைப்‌ புருவ வாட்கட்‌ கொடியிடைக்‌ கரிய கூந்தற்‌ 
கனியிதழ்ச்‌ சிறுவெண்‌ மூரற்‌ காரிகை நலத்தை நாடி 
நினைவுதித்‌ திரையும்‌ போக்கி நீடொடு குழியி னார்ந்த 
நனிமதக்‌ களிறு போன்று வேட்கையி னடுங்கி னாரால்‌. 


குயினுறை சிகர மேருக்‌ குலவரை யனைத்தும்‌ வென்று 
வயிரவொண்‌ வரையின்‌ மீறு மாணெழிற்‌ புயங்கள்‌ சேந்த 
கயிரவ மனைய செவ்வாய்க்‌ காரிகை மம்மர்‌ நோயால்‌ 
வெயில்படூ மலரின்‌ வாடி மென்மையின்‌ மெலிந்த வன்றே. 


விண்கணி னமரர்‌ கோமான்‌ மேதினிக்‌ குரைத்த வேதப்‌ 
பண்கனிந்‌ தொழுகுஞ்‌ செவ்வாய்ப்‌ பாத்திமா வென்னு மந்தப்‌ 
பெண்கனி யுருவத்‌ தார்ந்த பேரெழிற்‌ கடலி லாழ்ந்து 
கண்களின்‌ மறுத்துத்‌ தோன்று முருவன்றிக்‌ காண்கி லாரே. 


கலிதடுத்‌ துலகங்‌ காக்குங்‌ காவல ரினிதி னீன்ற 

வொலிகட லமிர்த மொவ்வா வொண்டொடி முகத்தின்‌ வாய்ந்து 
மலிதருங்‌ கருமை யுண்ட வரிவிழிக்‌ கயல்கள்‌ பாய 

வலியெனும்‌ வலிய வீர ரகக்கடல்‌ கலங்கிற்‌ றன்றே. 


பற்றல ௬டலந்‌ தேய்த்துப்‌ பஃறலைக்‌ குருதி யூற்றும்‌ 
வெற்றிவா எலியென்‌ றோதும்‌ வீரவெண்‌ மடங்க னாளூ 
மிற்றசின்‌ மருங்குல்‌ பாத்தி மாவெனு மிளமான்‌ றன்னால்‌ 
வற்றுறா வலியும்‌ போக்கி மயக்குண்டு கிடந்த தன்றே. 


செறிகடற்‌ பாரிற்‌ றூண்டா மணியினுஞ்‌ செவ்வி வாய்ந்து 
நிறைதருங்‌ கற்பி னல்லா ரிடத்தினி னிதமு மாறா 
வறிவெனுந்‌ தூது தன்னோ டகமெனுந்‌ துணையும்‌ போக்கி 
வறியரிற்‌ றமிய ராகி வாளலி மவுல லுற்றார்‌. 


கனிந்தினி தொழுகும்‌ பெண்மைக்‌ கரும்பைத்தேன்‌ கனியை வாசம்‌ 


புனைந்தபூங்‌ கதுப்பிற்‌ றுஞ்சும்‌ வண்டெனப்‌ பொருகண்‌ ணாரை 
மனந்தனிற்‌ குடிகொண்‌ டுற்ற வாழ்வையென்‌ னிருகண்‌ ணீங்கா 
வனந்தனை யிறைவா வென்பா லளித்தியென்‌ றுரைத்து நின்றார்‌. 


வனைகழற்‌ செருவாள்‌ வள்ளன்‌ மனத்துறுங்‌ காமத்‌ தன்பும்‌ 
பனிமலர்ச்‌ செருகுங்‌ கூந்தற்‌ பாவைதம்‌ மெழிலுஞ்‌ சூட்ட 
நனைதரும்‌ வதுவை வேண்டி நாடொறுங்‌ கெஞ்சிக்‌ கெஞ்சித்‌ 
தனியெனுக்‌ குரைத்தா ரல்லாற்‌ பிறர்க்குரை சாற்றி லாரே. 


அரிந்துவெங்‌ குபிரை யோது மாதிநூற்‌ கலிமா வித்தி 
விரிந்ததீன்‌ பயிரை யேற்றும்‌ விறற்படை யலியாம்‌ வேங்கை 
பரிந்திரு கரங்க ளேந்திப்‌ பற்பல்கா லிறையோன்‌ றன்பாற்‌ 
கரைந்துநின்‌ நிரந்த வெல்லா முறக்கபூ லாய தன்றே. 


மூதிருட்‌ படலஞ்‌ சீக்கு முச்சுடர்க்‌ கதிரு மொவ்வா 
பாதலம்‌ விசும்பு தூர்க்கும்‌ படர்சிறைக்‌ சுருணைச்‌ செங்க 
ணாதரம்‌ பெருக வாதி யருளின்வா னிழிந்து மெய்மைத்‌ 
தூதரி னிடத்தில்‌ வந்தார்‌ துணையெனுஷஞ்‌ ஜிபுற யீலே. 


3.15.20 


2.15.21 


215,22 


0௮ம்‌ 


3.15.24 


3.13.29 


3.15.26 


3-13.21 


3.15.28 


3:15.29 


14 


726 


127 


728 


729 


730 


731 


732 


132 


734 


120 


வந்தடூத்‌ துறைந்து வண்மை முகம்மதே சலாமென்‌ றோதிப்‌ 
பைந்தொடி கரிய கூந்தற்‌ பாத்திமா பொருட்டால்‌ வானி 
லந்தமி லவன்றன்‌ பாலி னிகழ்ந்தவை யனைத்துந்‌ தேறும்‌ 
புந்தியின்‌ மகிழ்வு பூப்பப்‌ படிப்படி புகல லுற்றார்‌. 


அரியவன்‌ றிருமெய்த்‌ தூதே யண்ணலே யிறையோன்‌ சோதிக்‌ 
குருமணி யினத்தாற்‌ போதாற்‌ கொழுந்துகி லதனாற்‌ செம்பொற்‌ 
றிருநகர்‌ மனைக டோறுஷஞ்‌ சிறப்பிக்க வருளிச்‌ செய்தா 
னுரையருட்‌ படியே வானோ ரும்பரின்‌ விளக்கஞ்‌ செய்தார்‌. 


பொன்னகர்‌ விளக்கிப்‌ பின்னர்‌ புகழ்தர மகரு நாட்டி 
யென்னுட னிசுறா பீல்மிக்‌ காயிலுஞ்‌ சாட்சி யேயப்‌ 
பன்னரு மலியார்க்‌ கின்பப்‌ பாத்திமா தமைநிக்‌ காகு 
முன்னிய தருத்தூ பாவின்‌ முடித்தன னிறைவ னன்றே. 


இந்தநன்‌ மொழியை நும்பா லியம்பென விறைவ னேவ 
வந்தன னென்னப்‌ போற்றி வானவர்க்‌ கரசர்‌ கூறச்‌ 
சந்தன கதம்ப மாறாத்‌ தடவரைப்‌ புயங்கள்‌ விம்மக்‌ 
கந்தடூ களிற்றின்‌ மீறி முகம்மது களிப்புற்‌ றாரால்‌. 


அடலபூ பக்கர்‌ வெற்றி யரியும றுதுமா னொன்னா 

ரிடரற வருமு ஹாஜி ரீன்களன்‌ சாரி மார்க 

ளுடனுறை முதியோர்க்‌ கும்ப ருற்றசோ பனத்தைச்‌ செந்தேன்‌ 
வடிமலர்த்‌ தொங்கற்‌ றிண்டோண்‌ முகம்மது வழங்கினாரால்‌. 


கனகநா டதனி னுற்ற காரண வமுதந்‌ தேக்கி 
யனைவருங்‌ களிப்பு வெள்ளத்‌ தானந்தக்‌ கடலின்‌ மூழ்கி 


3.15.30 


215.21 


21222 


க ரில்‌. 


3.15.34 


யினையன நினைத்தோ மியாங்க ணினைத்தவை யிறையோன்‌ செய்தான்‌ 


வனைகழ லலிதம்‌ பேறின்‌ மகிமையார்‌ வகுக்க வல்லார்‌. 


என்னுநன்‌ மொழிகண்‌ மிக்கோ ரினியன மகிழ்விற்‌ கூறப்‌ 
பன்னகம்‌ பேசப்‌ பேசும்‌ பார்த்திவ ரிறசூ லுல்லா 

தன்னகத்‌ திருந்த வண்ண முடித்தனன்‌ ரனியோ னென்ன 
மன்னபித்‌ தாலி பீன்ற மணியினைக்‌ கொணர்மி னென்றார்‌. 


மருவலர்‌ மதங்க டேய்க்கு மன்னவ ருரைத்த மாற்ற 
மிருவர்கள்‌ சென்னி மேற்கொண்‌ டெழுந்தலி தம்மை முன்னிப்‌ 
பரிவின்‌ சலாழுங்‌ கூறிப்‌ பாவலர்‌ வறியோர்‌ வாழச்‌ 
சொரிதருஞ்‌ செங்கை வேந்தே சோபனம்‌ வருக வென்றார்‌. 


மதுமைகன்‌ னவர்கள்‌ கூறுஞ்‌ சோபன வசனந்‌ தன்னா 

னிதயத்தி னிருந்த வண்ண முடிந்ததோ வென்ன வெண்ணிக்‌ 
கொதிநுனைப்‌ பகுவாள்‌ வள்ள லெழுந்திரு குவவுத்‌ திண்டோட்‌ 
புதுநறாத்‌ துளிக்குந்‌ தொங்கல்‌ புரடர விரைவின்‌ வந்தார்‌. 


ஆரண முழங்கும்‌ பள்ளி வாயிற னவையி னண்ணிக்‌ 

காரணக்‌ குரிசிற்‌ கின்பக்‌ கட்டுரை சலாமுங்‌ கூறி 

யூரவ ருடனு மோர்பா லுறைந்தன ருயர்ந்த வெற்றி 
யேரணிந்‌ திலங்கும்‌ பைம்பூ ணிளஞ்சிங்க மிருந்த தொத்தே. 


22 


3.15.36 


313.27 


3.15.38 


பச 


15 


736 


737 


738 


129 


740 


741 


742 


743 


744 


745 


தமனியப்‌ பதியிற்‌ றூபாத்‌ தருவயி னடந்த பேறு 

மமரருக்‌ கரசர்‌ கூற நபியக மகிழ்ந்த வாறுந்‌ 

திமிரவெங்‌ குபிரை யோட்டுந்‌ தினகர னென்னுந்‌ தூயோர்‌ 
கமைதரு சீற்ற வேங்கை யலிகயங்‌ களிப்பச்‌ சொன்னார்‌. 


வானவர்க்‌ கரசர்‌ சொன்ன வாய்மையின்‌ முதியோர்‌ கூறுந்‌ 
தேனெனு மணத்தின்‌ நீஞ்சொற்‌ செவிவழி புகுத லோடுங்‌ 
கானமர்‌ வேங்கை வள்ளல்‌ கதிர்மணிப்‌ புயமு நெஞ்சுத்‌ 
தானவ னருளீ தென்னத்‌ தடப்பெரும்‌ புளகம்‌ பூத்த. 


திருத்திய கனகப்‌ பைம்பூண்‌ சேயிழை வதுவை வேட்டு 
வருத்தமுற்‌ றுணர்வு போக்கி நாடொறும்‌ வருந்து நெஞ்சிற்‌ 
பொருத்துற நினைத்த வண்ண முடிந்ததென்‌ றுரைபுக்‌ காலக்‌ 
கருத்தினிற்‌ பெருகா அந்தக்‌ களிப்பையார்‌ கணிக்க வல்லார்‌? 


அகலிடம்‌ விளங்கு மைந்நூ றிரசிதத்‌ தரிய காசு 
மகரென வலிக்க னாதி வதுவையை முடித்தா னென்னப்‌ 
பகரருங்‌ கற்பின்‌ மிக்க பாத்திமா செவியிற்‌ சாற்ற 
விகலுறும்‌ வேத வாய்மை முகம்மதங்‌ கிசைத்தா ரன்றே. 


அருமறை முதியோ ரேகி யிறையவ னலியார்க்‌ கின்பத்‌ 
திருமண முடித்தா னென்ன ஜிபுறயீ லுரைத்த வாறு 
மருமலர்‌ வாகைத்‌ திண்டோண்‌ முகம்மது மகிழ்ந்த வாறும்‌ 
புரிகுழ னவ்வி பாத்தி மாமுனம்‌ புகன்றிட்‌ டாரால்‌. 


மறையவ ருரைத்த மாற்ற மதிநுதன்‌ மடந்தை கேட்டின்‌ 
றிறையவன்‌ முடித்த வாறு மியனபி மகிழ்ந்த வாறு 


முறையெனத்‌ தலைமேற்‌ கொண்டேன்‌ முன்னர்நூன்‌ முழுதும்‌ வல்லீ 


ரறைவதொன்‌ றுளது கேண்மி னெனுமுரை யருளிச்‌ சொல்வார்‌. 


சினவுவே லபித்தா லீபு சேயெனும்‌ புலிக்கி யானே 
மனையினிற்‌ குரிய ளானேன்‌ மகரிர சிதமைந்‌ நூறென்‌ 
றுனைமொழி பொருத்த மில்லே னென்னுளத்‌ துறைந்த வண்ண 
மினிதுற வருள வேண்டு மெனுமுரை விளங்கச்‌ சொன்னார்‌. 


மடந்தையர்‌ திலகம்‌ போன்ற பாத்திமா வகுத்த மாற்றம்‌ 
படர்ந்தகேள்‌ வியர்கள்‌ வந்து நபிமுனம்‌ பகரக்‌ கேட்டுக்‌ 
கடந்தசெங்‌ கதிர்வே லேந்துங்‌ காவல ரெவரு முள்ளத்‌ 
திடந்தனி மலைவு தோன்றி யிருந்தனர்‌ பெரிதின்‌ மன்னோ. 


அவ்வயி னிமையா நாட்டத்‌ தமரருக்‌ கரச ராதி 

செவ்விய மொழியி னோடூஞ்‌ செகதலத்‌ திழிந்து கூறா 
நவ்விமுன்‌ னெதிர்ந்து பேசு நாயக சலாமென்‌ றோதிக்‌ 
கவ்வையங்‌ கடலின்‌ மிக்காங்‌ களிப்புறக்‌ கருதிச்‌ சொல்வார்‌. 


பொறைவளை கடற்பா ரெங்கும்‌ போற்றுநும்‌ புதல்வி யுள்ளத்‌ 
துறைகின்ற மகரைக்‌ கேட்டூ வருகவென்‌ றும்பர்‌ போற்று 
மிறையவ னருளிச்‌ செய்தா னென்றுரைத்‌ தனரம்‌ மாற்ற 
முறைவழி விளக்கத்‌ தூதர்‌ மொழிந்தனர்‌ பாவைக்‌ கன்றே. 


3.15.40 


3.15.41 


21542 


3.15.43 


3.15.44 


3.15.45 


3.15.46 


3.15.47 


3.15.48 


3.15.49 


16 


746 

மேலவன்‌ வரிசைப்‌ பேறாய்‌ விளம்பிய மாற்றங்‌ கேட்டு 

நூலெனு மருங்குற்‌ பேதை நுவலரு முவகை யெய்தி 

ஞாலமும்‌ விண்ணு நிற்க நாட்டிய தம்ப மென்னச்‌ 

சீலமுற்‌ றறிவினோடு மொருமொழி செப்ப லுற்றார்‌. 3.15.50 
747 

இறுதியிற்‌ பவத்தின்‌ மாத ரென்ஷபா அத்தீ டேற்றம்‌ 

பெறமன்றாட்‌ டருள வேண்டிப்‌ பேரருட்‌ கபூல்செய்‌ தானேல்‌ 

உறுதிநன்‌ மகர்பெற்‌ றேனென்‌ றுரைத்தன ருரைத்த மாற்றஞ்‌ 

சிறைகுலாம்‌ வள்ளலாதி திருமுன்விண்‌ ணப்பஞ்‌ செய்தார்‌. 31591 
748 

நபியைமான்‌ பாத்தி மாவை நரர்புலி யலியை யெந்தப்‌ 

புவியினு முவந்தோர்‌ செய்யும்‌ பிழைபொறுத்‌ திடூவ தாக 

வவியும்பிற்‌ கால மன்றாட்‌ டருளுவ னென்ன வாதி 

கவினுறச்‌ சொன்னான்‌ கேட்டு ஜிபுறயீல்‌ கடிதின்‌ வந்தார்‌. 2௮௮௮2 
749 

வானிழிந்‌ தரிய வேத முகம்மதுக்‌ குரைப்ப வன்னோர்‌ 

தேனிமி ரலங்கற்‌ கூந்தற்‌ சேயிழைக்‌ குரைப்பச்‌ செய்தார்‌ 

பானலங்‌ கண்ணார்‌ கேட்டு மகிழ்வொடும்‌ பரிந்திவ்‌ வண்ணந்‌ 

தான்வரைந்‌ தளித்தல்‌ வேண்டு மெற்கெனச்‌ சாற்றி னாரால்‌. 222 
750 

கோதைய ருரைத்த மாற்ற மிஃதெனக்‌ கொண்டல்‌ கூற 

மாதவர்க்‌ குதவி கூறுஞ்‌ ஜிபுறயீல்‌ மகிழ்வி னேகிப்‌ 

பூதலத்‌ துறைந்த யாக்கை யுயிர்தொறும்‌ பொருந்தி வாழு 

மாதிமுன்‌ னுரைத்து நின்றா ரருட்கடை நோக்கி யன்றே. 3.15.54 
751 

பாவைய ருரைத்த வண்ணம்‌ பச்சையங்‌ கடுதா சின்கண்‌ 

மேவரக்‌ கனக மையால்‌ வரிபட விளங்கத்‌ தீட்டிச்‌ 

சேவையி னினைவு மாறாச்‌ செவ்விய ஜிபுற யீல்பா 

லீவதீ தென்ன வோதி யிறையவ னளித்திட்‌ டானால்‌. 21222 
752 

வரைந்தபா சுரத்தை யேந்தி வானிழிந்‌ தமரர்‌ கோமான்‌ 

கருந்தடங்‌ கண்ணார்க்‌ கென்ன நபிதருக்‌ சுரத்தில்‌ வைத்தார்‌ 

விரிந்தபூங்‌ கமல மன்ன மென்முகஞ்‌ சேர்த்தி முத்திப்‌ 

பரிந்தொரு துணைவர்க கீந்து பாசுரம்‌ விளக்கென்‌ றாரால்‌. 3.15.56 
753 

கொடுத்தபதி திரத்தை வாங்கிக்‌ கொழுமலர்க்‌ கண்ணி லொத்தி 

விடுத்ததை விரித்துப்‌ பைம்பொன்‌ வரிமுறை விளங்க நோக்கி 

யடுத்தவர்‌ பிறர்மற்‌ றுள்ளோ ரியாவரு மறிய வல்லே 

தொடுத்தொரு மொழிவ ழாது வாசகஞ்‌ சொல்ல லுற்றார்‌. 15.27 
754 

என்னடி யவரின்‌ மிக்கா முகம்மதி னினிதி னீன்ற 

பொன்னிழை தனக்கு மென்ற னலியெனும்‌ புலிக்கு மின்ப 

மன்னிய வதுவைக்‌ கான மகரென விசுலா முற்ற 

பன்னிகள்‌ பவத்தி னுற்றோர்‌ பல்லர்க்குங்‌ குறைக டீர. 3:15:58 
735 

இறுதிநா ளினின்மன்‌ றாடித்‌ தன்ஷபா அத்திலீ டேற்ற 

மறைதொறும்‌ விளங்கச்‌ சொல்லு முகம்மதுஞ்‌ ஜிபுற யீலு 

மறநெறி மீக்கா யீலுஞ்‌ சாட்சிய தாக நானே 

மறுவறக்‌ கபூல்செய்‌ தேனென்‌ றிருந்ததை வாசித்‌ தாரால்‌. 3.52 


756 


157 


758 


139 


760 


761 


762 


763 


764 


765 


பாரினின்‌ முதலோன்‌ வாய்மைப்‌ பத்திரம்‌ வரவ ளாகப்‌ 
பேருல கினிலிப்‌ பேறு பெற்றவ ௬ளரோ வென்ன 
வீரவெண்‌ மடங்க லன்ன விறலுடை வள்ள லோடுஞ்‌ 
சீர்பெறு முதியோ ரியாருஞ்‌ சிலிர்த்தன ௬டல மன்றே. 


செவியகங்‌ குளிரப்‌ பொன்னாற்‌ நீட்டுபத்‌ திரத்தை யேந்தி 
யவையகம்‌ விடுத்துப்‌ பாத்தி மாவணி மனையை நண்ணிக்‌ 
கவினுறு மயிலே யென்ன வாசித்துக்‌ காண்பித்‌ தன்பி 
னவமிவை யென்னப்‌ போற்றிச்‌ சிலமொழி நவில லுற்றார்‌. 


வரத்தினி லுயர்ந்த பேறே மகுசறு வெளியி லென்றன்‌ 
கரத்தினி லளிக்க வேண்டுங்‌ காரண மதனா லீதை 


யொருத்தருந்‌ தீண்டா வண்ண முயிரென வோம்பி யோர்பா 


லிருத்துமென்‌ றிறசூ லுல்லா விளந்தளிர்க்‌ கையி லீந்தார்‌. 


அந்தநன்‌ மாற்றங்‌ கேட்ட வரிவையர்க்‌ கமுத மன்னார்‌ 


செந்தளிர்க்‌ சுரத்தி னேந்திக்‌ சென்னிமேல்‌ விழிமேற்‌ கொண்டு 
மந்திரப்‌ பொருளைச்‌ செம்பொன்‌ மணிச்செப்பி னடைத்துக்‌ கிட்டாப்‌ 


புந்தியு முயிரு மென்னப்‌ போற்றுதல்‌ பொருந்தி னாரால்‌. 


பரம்பொருள்‌ விருப்பி னீந்த பத்திர மகள்கைக்‌ கீந்து 
வரம்பெறும்‌ வள்ளல்‌ பள்ளி வாயிலி னைவையி னண்ணி 
யரம்பொருந்‌ திலங்கும்‌ வெள்வே லபூபக்கர்‌ முதலா யுள்ள 
தரம்பெறுந்‌ தோழர்க்‌ கெல்லா மினியவை சாற்று வாரால்‌. 


மதுரமென்‌ கனிக்குஞ்‌ சீர்த்தி வாளலி தமக்கு மேன்மை 
முதலவன்‌ மணநிக்‌ காகு முடித்தன னதனை யெந்தப்‌ 
பதியினுஞ்‌ சிறப்பு வாய்ப்பப்‌ பற்றல ரொடுங்க மேலு 
மிதமுற வியற்றற்‌ கேற்ற யாவையு மியற்று மென்றார்‌. 


பேறுய ராதி யாலி லாஞ்சனை பெற்ற சிங்கங்‌ 

கூறிய வசனங்‌ கேட்டுக்‌ கொற்றவ ருவகை யெய்தி 
மாறிலா வளமை யோங்கு மதீனமா நகரை யின்னே 
வீறுயர்‌ சிறப்புச்‌ செய்ய முறையனை விளிமி னென்றார்‌. 


வேறு 
குழுவின்‌ மன்னவர்‌ விளித்தன ரெனக்குறித்‌ தெழுந்து 
தொழுது நின்றெவை பணியென வலிமணந்‌ துலங்க 
முழுது மிந்நக ரறிந்திட மணமுர சறைக 
வெழுக வென்றலு மெழுந்தனர்‌ கடிமுர சினரே. 


கடிகொள்‌ வெண்சுதை சோகங்கள்‌ கவினுறத்‌ தடவி 
நெடிய சுந்தரத்‌ தினின்மலர்‌ மாலைக ணிரப்பி 
யிடியின்‌ மிக்கதிர்‌ முரசுக ளெடுத்தெடுத்‌ தேற்றிப்‌ 


படிய ளந்திடுந்‌ தெருத்தலை தொறுந்தொறும்‌ படர்ந்தார்‌. 


எடுத்த பேரொலி முரசொடூ மொட்டகத்‌ திருந்து 
பிடித்த நன்மறைத்‌ தீனொடு பெருந்துனி யாவு 

முடித்த நல்வழித்‌ தொழுகையின்‌ விழிவழி முயன்று 
தொடுத்து நாடொறும்‌ வாழ்கவென்‌ றினையன துதித்தே. 


3.15.60 


213.61 


212.62 


3-15.03 


3.15.64 


3.15.00 


3.15.66 


213.62 


3.15.68 


3:12:02 


18 


766 


767 


768 


769 


770 


771 


772 


773 


774 


ரத்ன 


இறைய வன்றிருப்‌ புலிக்குநந்‌ நபியிளங்‌ கொடிக்கு 
மறுவி லாத்திரு மங்கலச்‌ சோபன வசனஞ்‌ 
செறியும்‌ பேரெழி றதும்பிய திருநகர்‌ மதீனத்‌ 

தறிவ ராடவ ரியாவரு மறிகவென்‌ றறைவார்‌. 


கனந்த ருங்கொடை முகம்மதைக்‌ கவினலிப்‌ புலியைச்‌ 
சினந்த வேல்விழி பாத்திமா வெனுஞ்செழுங்‌ குயிலை 
நினைந்த கவ்வைக ளெவ்வையுந்‌ தனிநிறை வேற 
மனந்த னிற்றினம்‌ புகழொடு முவப்புவைத்‌ திடூமின்‌. 


சுருதி நேர்தவ றின்றியஞ்‌ சொகுத்தினுந்‌ தொழுமின்‌ 
வரிசை நன்னினை வொடும்சதக்‌ காவழங்‌ கிடுமின்‌ 
பெருகு நல்லறி வினர்துஆப்‌ பேறுகள்‌ பெறுமின்‌ 
றரையின்‌ மீதுற வாழ்ந்துச லாமத்தும்‌ பெறுமின்‌. 


அருவி நன்னதி யாடிநல்‌ லாடைக ளுடுமின்‌ 

புரிகு ழற்ககில்‌ புகைத்துவெண்‌ புதுமலர்‌ புனைமின்‌ 
சொரிக திர்ப்பணி பலகளத்‌ திடைசுமத்‌ திடுமின்‌ 
விரைசெய்‌ சந்தனங்‌ குங்குமக்‌ கலவைமெய்க்‌ கிடூமின்‌. 


இலங்க முன்றில்க டொறுஞ்செழும்‌ பூம்பந்த ரிடுமி 
னலங்கொ ளாடைவி மானங்க டோரண நடூமின்‌ 
விலங்கன்‌ மாடங்கள்‌ வயின்வயின்‌ கொடிவிசித்‌ திடுமின்‌ 


பொலன்கொ ணன்னகர்ச்‌ சுவர்தொறுங்‌ கோலங்கள்‌ புனைமின்‌. 


மதுர முக்கனி தேனெய்பா றயிரொடும்‌ வழங்கிப்‌ 
புதுவி ருந்தினர்க கிடுமின்க ளெனப்பல போற்றி 
முதிரு நன்னகர்த்‌ தெருத்தொறு முகிலிடை முழங்கி 
யதிரும்‌ பேரொலி யிடியெனக்‌ கடிமுர சறைந்தார்‌. 


முரச றைந்துவள்‌ ஞூவர்தெருத்‌ தலைதொறு மொழிந்த 
வுரைசெ விப்புக நகரவர்‌ பலருமுள்‌ ளுவந்து 
வரைசெய்‌ மாடமுங்‌ கூடமு மனைகளு மறுகும்‌ 
விரைசெ யும்படி புதுக்கிடத்‌ துணிந்தனர்‌ விரைவின்‌. 


பொழிந்த பொற்பொறிச்‌ சுணங்கலர்‌ பூண்முலைக்‌ கணிந்து 
வழிந்த சந்தமுங்‌ கூந்தலிற்‌ கழித்தெறி மலரு 

மழுந்து கூடலி லூடலிற்‌ களைந்தபொன்‌ னணியு 

மெழுந்து கட்பட லந்தர வாரிநின்‌ றெறிவார்‌. 


சிறுது ளைக்கதிர்ப்‌ பொற்பல கணிநிரை செறிந்து 
பிறையு மங்குலு முடுக்களுஞ்‌ செருகிடப்‌ பிணங்கி 
நிறையு நெற்றிய மாடமு நிவந்தமே னிலையுந்‌ 

துறும வூட்டகிற்‌ பழம்புகைக்‌ களங்கறத்‌ துடைப்பார்‌. 


தெரிந்த வெண்மணி நீற்றினைக்‌ கரைத்தறத்‌ தெளித்துப்‌ 
பரிந்து நோக்குநர்‌ கண்களும்‌ வழுக்குற்றுப்‌ பதைப்ப 
விரிந்த பூங்குழ லார்கள்கண்‌ ணாடியின்‌ விளங்க 

விருந்த வாய்தொறு முருத்தெரி தரமெழுக்‌ கிடூவார்‌. 


3.15.70 


அவ 


272 


கல்‌ 


3.15.74 


nT 


3.15.76 


3.15.77 


3.15.78 


a 


19 


776 


ரத்த 


778 


779 


780 


781 


782 


783 


784 


785 


மறங்கி டந்தசெங்‌ கதிரவன்‌ கதிர்களு மதியின்‌ 
பிறங்கி நீடரு கலைகளு மோரிடம்‌ பிரியா 

தறங்கி டந்தநன்‌ னகர்மதி டொறுமணி யணியா 
யிறங்கி யெங்கணும்‌ வழிந்தெனக்‌ கோலங்க எிடுூவார்‌. 


நெருங்கிச்‌ சேந்தமென்‌ விரலெனத்‌ தளிர்களு நீண்ட 


கருங்கண்‌ போற்செழுங்‌ குவளையு முககம லழும்போன்‌ 


றொருங்கு பூத்தசெவ்‌ வாயென வாம்பலு மொசியு 
மருங்குல்‌ போற்சிறு கொடிகளு மெழுதுவர்‌ மடவார்‌. 


சந்த னத்திர டருக்களை கவையுறத்‌ தறித்துப்‌ 
பந்தி பந்தியி னிறுவியொள்‌ ளகில்வளை பரப்பிச்‌ 
சிந்து வெண்கதி ரிரசிதக்‌ கிடுகுகள்‌ செறித்து 
மந்த மாருத முலவிடக்‌ காவணம்‌ வகுப்பார்‌. 


கழிக ளிற்பொதிந்‌ தகுமது நபிதிருக்‌ கலிமா 

வெழுது சித்திரப்‌ பொற்கொடி யணிநிரைத்‌ திடூவார்‌ 
வழுவி லாதபொன்‌ மலையின்வி மானங்கள்‌ வகுப்பார்‌ 
பொழுது போம்வழி யில்லெனத்‌ தோரணம்‌ புனைவார்‌. 


கதிர்ம ணிக்கரும்‌ பிளங்கமு கருங்கனிக்‌ கதலி 
பதிக மாதளை தாழைமுட்‌ புறக்கனிப்‌ பனசம்‌ 
விதிரு மென்றளிர்‌ மாச்செழும்‌ பழக்கொழு விஞ்சி 
மதுர மூறிய கனியொடுந்‌ தூண்டொறும்‌ வனைவார்‌. 


பிரச மூறிய பன்மலர்த்‌ தொகுதியின்‌ பிறங்கி 

விரிக திர்ப்பல திரண்மணி வடத்தினும்‌ விலையி 
னரிய பொன்னிழைத்‌ துகிலுனும்‌ பல்பல வணியாய்த்‌ 
திருந கர்ப்புற மெங்கணு மியற்றினர்‌ சிறப்ப. 


பூந்து ணர்ப்பசுங்‌ காயொடும்‌ பழத்தினைப்‌ பூகஞ்‌ 
சேர்ந்த பந்தரிற்‌ றென்றலி னுதிர்ப்பன திரட்டி 
வாய்ந்த பொன்னையு மரகத மணியையும்‌ வாரி 
மீந்த மேலவர்‌ போன்றன வீதிக ளெங்கும்‌. 


அரத்த வாடையின்‌ பசியமென்‌ றுகிறொடூத்‌ தணியா 
நிரைத்தி ருப்பது மாமணித்‌ தூண்டொறு நெடுவான்‌ 
றரித்த கொண்டலி னிடம்விடுத்‌ திந்திர சாபம்‌ 
விரித்த பந்தரிற்‌ புகுந்திருந்‌ தெனப்பல விளங்கும்‌. 


வெடித்த தாமரை மலரொடும்‌ விரிந்தவெண்‌ டாழைத்‌ 
தொடுத்துப்‌ பந்தரிற்‌ றுயல்வரத்‌ தூக்கிய தோற்றம்‌ 
வடித்த நன்னறை யல்லியை யிதழொடும்‌ வாயி 


னெடுத்து மென்சிறை யெகினங்கள்‌ படர்ந்தென விருந்த. 


வேரி யஞ்செழு மலர்களுந்‌ தளிர்களும்‌ விளங்கச்‌ 
சாரு நன்கதிர்ப்‌ பன்மணிக்‌ குலங்களுந்‌ தயங்கக்‌ 
கூரு மாந்தர்தம்‌ மனத்தினி னினைத்தவை கொடுப்பப்‌ 
பாரிற்‌ கற்பக வனைத்தையொத்‌ திருந்தன பந்தர்‌. 


3.15.80 


3.15.81 


212,82 


3:13:83 


3.15.84 


3.15.85 


3.15.86 


3-13.87 


3.15.88 


2282 


20 


786 


787 


788 


789 


790 


791 


192 


793 


794 


795 


தரள மாமணி யரும்பின மீன்றுதா ரணியின்‌ 

பரிவு பெற்றிடும்‌ பொன்னி தழ்ப்‌ பன்மலர்‌ பூத்து 
மரக தச்செழு மணித்திரட்‌ காய்க்குலை வளர்த்துப்‌ 
புருட ராகங்கள்‌ பழுத்தன போன்றன பந்தர்‌. 


வேறு 
காத்திர முசல நீள்கைக்‌ கடகரிக்‌ குலமு மாவும்‌ 


பூத்துணர்‌ பொதுளு மாந்தர்த்‌ தொகுதியு மெதிரிற்‌ போதலல்‌ 


வாய்த்தமெல்‌ லிழையார்‌ தீற்று மணியொளி மறுகு தோறுஞ்‌ 
சூத்திரப்‌ பாவை போன்றும்‌ வயின்வயின்‌ றுலங்கு மன்றே. 


புதுமலர்த்‌ தார்க ணாற்றிப்‌ பூந்துகிற்‌ கொடிகள்‌ சேர்த்திக்‌ 
கதிர்மணி குயிற்றிக்‌ கும்பக்‌ கனகமா மகுடஞ்‌ சூட்டி 
விதிரிள நிலவு கான்ற மேனிலை மாட மியாவும்‌ 


வதுவையின்‌ புதுமை நோக்க மலைகள்வந்‌ திருந்த தொத்த. 


சீதசந்‌ திந்து காந்த நீரினிற்‌ றேய்வை பன்னீ 
ராதிமான்‌ மதங்கற்‌ பூர மளறெழக்‌ கலக்கி வாரி 
வீதியு மதிளு மாட வாயிலுந்‌ தெளித்து வீசக்‌ 


கோதறுங்‌ குளிர்ச்சி யெய்தி நடுங்கின கொடிக ளெல்லாம்‌. 


வேறு 
சொரிந்த பூங்குழன்‌ மதிநுதற்‌ கயல்விழித்‌ துவர்வாய்‌ 
முரிந்த தோவெனு மருங்கினர்‌ முருகுகொப்‌ பிளிப்ப 
விரிந்த சந்தகில்‌ வயின்வயின்‌ புகைத்திடல்‌ விளங்கிப்‌ 
பரந்து போர்வையின்‌ மூடின நீள்பெரும்‌ பதியை. 


அங்க ராகமும்‌ வரியளி மலரிடை யறுகாற்‌ 

றங்கி வீழ்தரு துகளுங்குங்‌ குமச்செழுந்‌ தாது 
மெங்க ணும்பரந்‌ திருநிலந்‌ தெரிகிலா திருத்தல்‌ 
பொங்கு பொன்னிலம்‌ வதுவையிற்‌ சமைத்தன போலும்‌. 


குதித்த தேன்குழன்‌ மடந்தைய ராடவர்‌ குழுமிப்‌ 
பதித்தெ ருத்தொறுங்‌ கலவையிற்‌ சேறுகள்‌ படுத்தி 
விதித்த காரண வதுவையின்‌ மணவிதை விதைத்து 
மதித்தி டும்பெருஞ்‌ சிறப்பெனும்‌ பயிரினை வளர்த்தார்‌. 


சிந்து செங்கதிர்‌ மணிதெளித்‌ தொழுதுசித்‌ திரத்தின்‌ 
கந்த மான்மதங்‌ கமழ்தலின்‌ கதலிகை வனத்தின்‌ 
விந்தை விந்தைசெய்‌ தோரணத்‌ தொகுதியின்‌ வியப்பி 
னந்த மானக ரல்லன போன்றிருந்‌ ததுவே. 


மின்னி னந்திரு வில்லொடு முகிலொடுூம்‌ விரைவிற்‌ 
பொன்னந்‌ தாமரை வாவியிற்‌ புகுந்தெனப்‌ புகுந்து 
மன்னு விற்புரு வக்கருங்‌ குழற்கொடி மருங்கா 
ரின்ன லந்தர மூழ்குவ ராடுவ ரெங்கும்‌. 


இலகு பொன்னொடு வெள்ளிவெண்‌ பானைக ளேற்றி 
நிலவு கான்றெனும்‌ பாலினில்‌ வாலரி நிறைத்திவ்‌ 


3.15.90 


3.15.91 


3-15.92 


3:15.93 


3.15.94 


௮15.95 


3.15.96 


2.15.97 


3.15.98 


al 


796 


TO 


798 


129 


800 


601 


602 


603 


604 


805 


வுலகி னூன்முறை யடூதொழிற்‌ புதுமண மூட்டி 
யலகி லாப்பெரு நகர்தொறு மமலைக எடூவார்‌. 


கனியி னுஞ்செழுங்‌ காயினும்‌ பூவினுங்‌ கலவாப்‌ 
புனித நெய்யினில்‌ வெண்மலர்க்‌ கரியபூங்‌ குழலார்‌ 
சுனித மாகிநற்‌ பாகொடூ மறுசுவை தூங்க 

வினிமை கூர்தர மணத்தொடுங்‌ கறிசமைத்‌ திடூவார்‌. 


தேன வாந்தொடை மடந்தையர்‌ குழலினுஞ்‌ செருகி 
நான மார்புய மாந்தர்க ணாசியு மமட்டித்‌ 

தான மானக மேனிலை யாவையுந்‌ தடவி 

வான மீதினுங்‌ கமழ்த்தின பொரிக்கறி வாசம்‌. 


நனிவி ருந்தினர்க்‌ கன்புட னெதிர்நடந்‌ தழைத்துப்‌ 
பனிம லர்ச்செழும்‌ பாயலி னிருத்திமெய்‌ பணிந்து 
மினுமி னென்றமுப்‌ பழத்தினைத்‌ தேனொடும்‌ விரவி 
யினிதி னூட்டுவர்‌ வலிதினி லடிக்கடி யெவரும்‌. 


உலவு பூம்புகை பொற்குடங்‌ கமழ்தர வூட்டிச்‌ 
சொலவ ருந்தடத்‌ தெளிதரு புதுப்புனல்‌ சொரிந்து 
பொலனி றத்தகுங்‌ குமமுதன்‌ முடிந்ததிற்‌ புகட்டி 
யிலகு வீதியின்‌ முன்றில்க டொறுநிரைத்‌ திடூவார்‌. 


மருங்குன்‌ மின்னுக்கு மின்னுபொன்‌ னிழைத்துகில்‌ வனைவார்‌ 


நெருங்கு பூண்முலை மலையின்‌ மலைவுற நிரைப்பார்‌ 
கருங்கு ழற்கருங்‌ குங்குமக்‌ கண்ணிகள்‌ புனைவா 
ரருங்க ரங்களி லரங்கொளுங்‌ குருகெடுத்‌ தணிவார்‌. 


மாவ ருக்கையிக்‌ கரம்பைபூங்‌ கமுகுடன்‌ வனைந்த 
காவ கத்திடை மயிலெனக்‌ குயின்மொழிக்‌ கனிவாய்ப்‌ 
பூவை யன்னவர்‌ கலவையும்‌ பரிமளப்‌ பொடியுந்‌ 

தாவ வெற்றுவ ரொருவருக்‌ கொருவரைச்‌ சருவி. 


விரிசி கைக்கதிர்‌ மணிவெயி லெறித்திட விடுபூச்‌ 
சொருகு கூந்தலின்‌ மாலைக டூயல்வரத்‌ துடிபோ 
லருகு நுண்ணிடை யொடிந்திடு மெனும்படிக்‌ கசையத்‌ 
திருகு ர௬ும்பைக ளாடுவர்‌ வயின்வயின்‌ சிறப்ப. 


பாடு வார்சிலர்‌ குயிலெனப்‌ பாடலுக்‌ கெதிரி 
னாடு வார்சிலர்‌ மயிலென வாடலுக்‌ கழகாய்க்‌ 
கூடு வார்சிலர்‌ கிளியெனக்‌ கூடலின்‌ குறிகண்‌ 
மூடு வார்சிலர்‌ விரிதருங்‌ கமலமென்‌ முகத்தார்‌. 


பூசு வார்சிலர்‌ கலவையிற்‌ புதுவிரை கலக்கி 
வீசு வார்சிலர்‌ வீசலின்‌ மெய்வழி வழியக்‌ 

கூசு வார்சிலர்‌ கூசுவ தென்னெனக்‌ குழைந்து 
பேசு வார்சிலர்‌ சிறுநுதற்‌ பெரியகண்‌ மடவார்‌. 


பொருவி லாநக ராடவ ரரிவையர்‌ போற்ற 
மரும லர்ப்புய முகம்மதை யலிதமை வாழ்த்திக்‌ 


3.15.99 


3.15.100 


3.15.101 


3.15.102 


3.15.103 


3.15.104 


3.15.105 


3.15.106 


3.15.107 


3.15.108 


2 


606 


607 


608 


609 


610 


611 


கருத லர்க்கரி யேறெனுங்‌ காளையர்‌ கூடித்‌ 


தெருவெ லாமணப்‌ பைத்துகள்‌ சொலிச்சொலித்‌ திரிவார்‌. 


புகரி னன்னிரி யாசங்கண்‌ முதலிய புகைத்துப்‌ 

பகரு நன்மறை முதியவர்‌ பலபல திரளா 

நகர மெங்கணும்‌ வேதங்க ளோதிய நாத 

மகர வாருதி திரையொலிக்‌ கலிப்பினை மலைக்கும்‌. 


கலிக்கு மாமறை முதல்வனிக்‌ காகினைக்‌ கருதி 
யலிக்கும்‌ பாவைக்கு முடித்திட வகுமது மகிழச்‌ 
சிலைக்கை வீரர்க ணகரத்தி னியற்றிய சிறப்பை 
யொலிக்கு மாகடற்‌ புவியினி லெவரெடுத்‌ துரைப்பார்‌? 


வேறு 
மரைமல ரெகின மிரவியின்‌ சிரசின்‌ 

மதிவதிந்‌ தெனத்தனி வயங்கத்‌ 
திரைமணி கொழிக்கும்‌ வாவிசூழ்‌ மதீனத்‌ 

திருநகர்‌ சிறப்பியற்‌ றியபின்‌ 
றருவெனு நபியு மூவரும்‌ பெருகு 

சதுமறைத்‌ தலைவருந்‌ திரண்டு 
வரியளி முரலுஞ்‌ செழுந்தொடைத்‌ திரடோண்‌ 

மன்னவ ரலிமனை புகுந்தார்‌. 


எரிகதிர்‌ வனச மணிபதித்‌ திழைத்த 
விரணியக்‌ கடத்தினி லெடுத்து 
முருகலர்‌ நறையூற்‌ றிருந்தண்‌ ணீரை 
மறையிய முழக்கொடூ முதியோர்‌ 
மரகதப்‌ பலகை நடுவுறை வயிர 
மடங்கலே றலிதமை வாழ்த்திச்‌ 
செருகிய நீலக்‌ கதிர்குடி யிருந்த 
சென்னியிற்‌ சொரிந்தன ரன்றே. 


வெள்ளைமென்‌ றுகிலாற்‌ சிரசிடம்‌ புலர்த்தி 
வில்லுமிழ்‌ மெய்யினும்‌ விளக்கித்‌ 
தெள்ளிய மதியின்‌ கதிரினை நூற்றுக்‌ 
செய்தெனுந்‌ துகிலிடைக்‌ சேர்த்திக்‌ 
கொள்ளைவெண்‌ டரளங்‌ குவித்தென வீரம்‌ 
புகழொடூங்‌ குடியிருந்‌ தென்ன 
வொள்ளிய சவிக டிரண்டெனச்‌ சருவந்‌ 
தொளிதரச்‌ சென்னியிற்‌ றரித்தார்‌. 


பேரெழிற்‌ பயிரில்‌ வனமுலை மடவார்‌ 
கண்ணெனு மானினப்‌ பெருக்கம்‌ 
பாரினிற்‌ புகுதா வேலியி னமைத்த 
படிகொலோ மரைமலர்ச்‌ செழுங்கண்‌ 
வீரவெண்‌ மடங்கன்‌ மரகத வளையுட்‌ 
புகுந்ததோ வெனத்திறல்‌ வியப்ப 
வேரணிந்‌ திலங்கும்‌ பசியகுப்‌ பாய 
மெடுத்தினி தணிந்திடூஞ்‌ சிறப்பே. 


3.15.109 


3.15.110 


12 மமம்‌ 


3.15.112 


3.15.113 


3.15.114 


2211S 


612 


613 


614 


615 


616 


617 


24 


மண்ணினிற்‌ குபிரர்‌ குலங்கரு வறுத்து 
வருமுயிர்ச்‌ சுவையினை யறிய 
வெண்ணிலா விடப்பன்‌ னாகத்தி னாப்போ 
லியற்றிய விருபகுப்‌ புடைவா 
ளண்ணலார்‌ மருங்கி லெழிறர விருத்தி 
யணிமணி யுதரபந்‌ தனமும்‌ 
விண்ணிலாக்‌ கதிரின்‌ கச்சின்மேற்‌ படுத்தி 
விசித்தனர்‌ திறல்வய வீரர்‌. ௮2116 


மரகத வரையிற்‌ சந்தொடூ மருவி 
வந்ததோ வளைந்தபைங்‌ கடலிற்‌ 
றிரைகொலோ வணிந்த சருவந்து கான்ற 
செவ்விகள்‌ வழிந்தொழு கியதோ 
பொருவிலா வரிசைப்‌ புலியலி மணத்திற் 
போர்த்திடும்‌ பசியகஞ்‌ சுகியிற்‌ 
றரளவெண்‌ மணியி னிரைநிரை வடங்க 
டயங்கொளி தரவணிந்‌ ததுவே. 3.15.117 


வண்ணவொண்‌ புயப்பைங்‌ கஞ்சுகி மிடத்தின்‌ 
வான்மணித்‌ தரளமா லிகையின்‌ 
வெண்ணறை மலர்மா லிகைபு னைந்தரிய 
மான்மதம்‌ விதிர்த்திடுந்‌ தோற்றந்‌ 
தண்ணறும்‌ பசுங்கற்‌ பகமல ரிடையிற்‌ 
சாலிக டூளித்திடத்‌ ததைந்து 
பண்ணிசை மிழற்று ஞிமிறின மிருந்த 
பான்மையொத்‌ திருந்தன மாதோ. 3.15.118 


அம்புய மலரிற்‌ சேந்துசெவ்‌ வரியார்ந்‌ 
தருளுடை கிடந்தகட்‌ கடையின்‌ 
வம்பவிழ்‌ சுறுமா வுரைத்தமை யெழுதி 
மணிவடங்‌ கிடந்தபொன்‌ மார்பிற்‌ 
கொம்பலர்‌ மரவஞ்‌ சந்தொடுங்‌ குழைத்துக்‌ 
குளிர்தரத்‌ திமிர்ந்துகை விரலிற்‌ 
பம்பிய திரைவா ருதியினிற்‌ பிறந்த 
பருமணி யாழியுஞ்‌ செறித்தார்‌. 3.15.119 


அலங்கரித்‌ தயினி சுழற்றிநூ லவர்கட்‌ 
கருநிதி மணியொடும்‌ வழங்கி 
யிலங்கிழை மடவா ரடைப்பைக்கோ டிகஞ்சாந்‌ 
திருமருங்‌ கினுமெடுத்‌ தேந்தத்‌ 
துலங்கிய கவரி வெண்ணிலா வெறியச்‌ 
சுருதிவல்‌ லவர்துஆ விரப்ப 
நலங்கிளர்‌ தீன்தீன்‌ முகம்மதென்‌ றேத்த 
நார்புலி யலியெழுந்‌ தனரால்‌. 21௮120 


மலரணைப்‌ படுத்த துகிலின்மே னடந்து 
வானவர்‌ மகளிரேத்‌ தெடுப்பச்‌ 

சிலைவல ரபித்தா லிபுமனைக்‌ குரிய 
திருநபி தமைவளர்த்‌ துவந்து 


618 


619 


620 


621 


822 


பலனுறும்‌ பாத்தி மாவெனு மடமா 
னிருவிழிப்‌ பாவைகண்‌ களிப்ப 

விலகிய மடவார்‌ குரவைக ளியம்ப 
வெழிலலி வாசிமேற்‌ கொண்டார்‌. 


பேரிகை திமிலைக்‌ குடப்பறை தடாரிப்‌ 
பீலியார்‌ திண்டிம முரசோர்‌ 
பாரிசப்‌ பதலை யிடக்கைதட்‌ டியநீள்‌ 
பண்வம்வா ரணிதட மொந்தை 
பூரிகை நவுரி காகளஞ்‌ சின்னம்‌ 
போர்வயிர்‌ கொம்புகைத்‌ தாளம்‌ 
வாரியு மலைப்பப்‌ பேரிடி மயங்க 
மண்ணதிர்‌ தரமுழங்‌ கினவால்‌. 


பரிதியின்‌ கதிரான்‌ மதியையேந்‌ தினபோற்்‌ 
பவளக்கால்‌ வெண்குடை நிழற்றத்‌ 
திரடருந்‌ துவசம்‌ வெளியறச்‌ செருகச்‌ 
செம்மணித்‌ துகில்செயா லவட்ட 
மிருபுற நெருங்க விசிறிசாந்‌ தாற்றி 
யிரைகடற்‌ ரிரையென மலிய 
வருபடை நாப்ப ணெறிந்தபா வாடை 
வானமின்‌ னெனத்திசை மலிய. 


வரையிழி யருவி யெனக்கவுட்‌ கரட 
மதங்கரைத்‌ திருபுறம்‌ வழிய 
வெரிமணி வயிரக்‌ கிம்புரிப்‌ பெருங்கோ 
டூணைவளைப்‌ பிறையினு மிலங்கத்‌ 
திரள்பனை நெடுங்கைத்‌ துளைவழித்‌ திவலை 
தெருத்திசை மழையெனச்‌ சிதறக்‌ 
கருவுடை மயிர்வாய்ப்‌ பிடிக்கணந்‌ தழுவிக்‌ 
கடகரிக்‌ குலநெருங்‌ கினவால்‌. 


மாருத மலைக்கும்‌ விசையின விருபான்‌ 
மலிந்தபக்‌ கரையின வதிரப்‌ 
பாரினை யுடைக்குங்‌ குளம்பின பொற்பூப்‌ 
பலநிரை கேசபந்‌ தியின 
போரடர்‌ சீரா வணியின பாகர்‌ 
புந்தியி னமைந்தன பதினெண்‌ 
சாரிகை நடனப்‌ புரவியின்‌ கணங்க 
ளெண்ணில தலைமயங்‌ கினவே. 


மணிக்கண நிரைத்து வைத்திடுங்‌ குடுமி 
வானகத்‌ திரவியின்‌ மிளிரப்‌ 
பிணித்தபொற்‌ காந்தி யுமிழ்தருங்‌ கொடிகள்‌ 
பெருந்துகட்‌ படலங்க டூடைப்பப்‌ 
பணித்தலை நெளியத்‌ தரைத்தலங்‌ குழியப்‌ 
பரியொடுந்‌ திசைபறப்‌ பனபோற்‌ 
கணித்துரைக்‌ கடங்காத்‌ தெருத்தலை நெருங்கக்‌ 
கலித்தகோ லாரிவண்‌ டில்களே. 


315121 


2222 


த்‌ 


3.15.124 


உ ஐஇ ௬௯! 


21220 


2 


823 


824 


825 


826 


827 


828 


பத்தியி னெடும்பொற்‌ சட்டக மமைத்துப்‌ 
பருவயி ரம்பல பதித்து 

முத்தணி நிரைத்துத்‌ துகிர்மணிச்‌ சிறுகான்‌ 
முறைபட நிறுவிப்பைங்‌ கதிரார்‌ 

சித்திரப்‌ படமேல்‌ விரித்தணி யலர்கள்‌ 
செறிதர மாலைக ணாற்றி 

வைத்தபொற்‌ சிவிகை பலபல மருங்குஞ்‌ 
சிறந்திட வீதியின்‌ மலிந்த. 


வடிநற வருந்தி வரியளி சிலம்பு 
மலர்தொடைப்‌ புயத்தபூ பக்க 

ருடனும றெனும்பே ரடலரி யேறு 
முலம்பொரு தோளுது மானுங்‌ 

கடமலை கடவி நிலம்பிதிர்த்‌ தெறியுங்‌ 
கவனவாம்‌ பரிகளிற்‌ கவினா 

ரிட கொடை கவிப்பக்‌ குழாத்தொடூ மலித 
மிருபுடை யினுஞ்செறித்‌ தனரால்‌. 


இயன்மறை நபித மவயவ மெனலா 
யின்புறு முஹாஜிர்‌ னென்னும்‌ 
பெயர்களு மன்சா ரிகளெனும்‌ வரிசைப்‌ 
பேறுடைத்‌ தலைவர்மன்‌ னவரும்‌ 
வயவரிக்‌ குழுவுங்‌ கொடுூவரித்‌ திரளு 
மலிந்தெனத்‌ தெருமிசை மலிந்து 
முயலகன்‌ மதியின்‌ குடையொடூ கொடியு 
மொய்த்திடச்‌ செறிந்த ரன்றே. 


கருதல ருயிருண்‌ டூன்மறா நெடுவேற் 
காவல ரொருபுற நெருங்கப்‌ 
பரிசையு மேக மின்னென வொளிரும்‌ 
பட்டையத்‌ தவரொரு மருங்கும்‌ 
நிரைநிரை குவிய வில்லினர்‌ சிலம்பு 
நெடுங்கடல்‌ படர்ந்தெனப்‌ பரக்க 
வரசருஞ்‌ சூழ வலியெனு மரியே 
றாடலம்‌ பரிநடத்‌ தினரால்‌. 


ஆரணக்‌ கிழவர்‌ பேருடைத்‌ தலைவ 
ராடவர்‌ காளையர்‌ சிறுவர்‌ 
வாரணி களபக்‌ குவிமுலைக்‌ கதிர்ப்பூண்‌ 
மங்கைய ரவரினின்‌ முதியோ 
ரூரினி லிருந்த நாற்குலத்‌ தவர்மே 
லுரிமையர்‌ தொழும்பினுள்‌ ளவருங்‌ 
காரணக்‌ குரிசி லலிவரும்‌ பவனிக்‌ 
கடலிடைக்‌ கடலெனக்‌ கலந்தார்‌. 
வேறு 
பதச்சிலம்‌ பலம்பச்‌ சூழ்ந்த பைம்பொன்மே கலைக எார்ப்பக்‌ 
கதக்களிக்‌ கரியின்‌ கோட்டுக்‌ கதிர்முலைப்‌ பணிகண்‌ மின்னப்‌ 
புதுக்கடி நறவஞ்‌ சிந்தும்‌ பூங்குழன்‌ மாலை சோர 


மதிக்குலங்‌ கடல்பூத்‌ தென்ன மங்கையர்‌ திரண்டு மொய்த்தார்‌. 


21127 


3.15.128 


212129 


3.15.130 


3.15.131 


132 


26 


629 


830 


631 


832 


833 


834 


835 


836 


837 


838 


ஆடலம்‌ பரிக்கு வேந்த ரலிவரும்‌ பவனி வேலை 

யூடுறை யமுதந்‌ தானோ வமுதத்தின்‌ வேர்விட்‌ டோடிக்‌ 
கூடுறும்‌ பவளச்‌ செவ்விக்‌ கொடிக்கிளைத்‌ ததுவோ வென்ன 
வேடவிழ்‌ மலர்ப்பூங்‌ கூந்த லிங்கிழை யவர்கண்‌ மொய்த்தார்‌. 


கண்ணெனுங்‌ கயல்க டாவக்‌ களமெனுஞ்‌ சங்க மார்ப்ப 
வெண்ணகைத்‌ தரள நக்க விரி இதழ்ப்‌ பவள மின்ன 
வொண்ணிறப்‌ பசலை கால வொளிர்நுரை மாலை சிந்தப்‌ 
பெண்ணெனுங்‌ கடலந்‌ தானை யிடனறப்‌ பெருகிற்‌ றன்றே. 


சவிவிரற்‌ றளிர்க ளீன்று தண்ணகை யரும்பு பம்பித்‌ 
திவளொளி வதனம்‌ பூத்துத்‌ தேனளி முரல மாதர்‌ 
குவிபெருந்‌ தானை நாப்பண்‌ கூண்டவை யலியென்‌ றோதும்‌ 
பவனியின்‌ றருவை நோக்கிப்‌ பலகொடி படர்ந்த தொத்த. 


நிறைமணி குயிற்றும்‌ பொன்மே னிலைவயி னெருங்கு மாத 
ரறைசிலம்‌ பலம்பச்‌ செஞ்சீ றடிநிலந்‌ தோயா தாலு 
நறைமலர்‌ புலரா தாலு நாட்டங்க ளிமையா தாலு 
மறைமுத லவன்பொன்‌ னாட்டு மங்கையர்‌ போல நின்றார்‌. 


முறைமையி னணிய நின்றார்‌ வதுவையின்‌ முழக்கங்‌ கேட்டுப்‌ 


பொறைபொரு தனத்திற்‌ சூட்டும்‌ பொன்னணி யொருகை யேந்திக்‌ 


கறையளி முரலுங்‌ கூந்தற்‌ கண்ணியோர்‌ கையி லேந்தித்‌ 
திறையிடு பவர்கள்‌ போலச்‌ சிலர்தெருத்‌ தலையின்‌ வந்தார்‌. 


அல்லெனுங்‌ கூந்தல்‌ கையா லடிக்கடி முடித்து வாய்த்த 
தில்லென மறுத்து நெற்றித்‌ திலகந்தொட்‌ டியற்றும்‌ போழ்திற்‌ 
கல்லெனு மோதை கேட்டுக்‌ கடூப்பினிற்‌ கைக்கண்‌ ணாடி 


யொல்லையி னெறிந்து நாணிச்‌ சிலரொளித்‌ தொருங்கு நின்றார்‌. 


விள்ளருஞ்‌ செக்கர்‌ வான்போல்‌ விரிதருங்‌ கலைகள்‌ வீக்கித்‌ 
தெள்ளுசெஞ்‌ சாந்தும்‌ பூசிச்‌ செம்மணிக்‌ கலன்க டாங்கி 
வள்ளறன்‌ னழகைக்‌ கண்ணாற்‌ பருகிய மாத ராகத்‌ 
துள்ளுறுங்‌ காமத்‌ தீமே லொளிர்வது போல நின்றார்‌. 


கடற்பெருஞ்‌ சேனை சூழக்‌ கடகரி மலைக ணாப்பண்‌ 
சுடர்க்கதி ரவனை யொப்பத்‌ தோன்றிய வலிதருஞ்‌ செவ்வித்‌ 
தடப்புதுப்‌ புனலி னஞ்சந்‌ தரும்விழிக்‌ கயல்கள்‌ போக்கி 
யெடூத்தணி வளையும்‌ வீழ்த்திச்‌ சிலரிட ரிடைப்பட்‌ டாரால்‌. 


சிற்றிடை யொசியப்‌ சோதிச்‌ சிறுநுதல்‌ வெயர்ப்ப வாய்ந்த 
முற்றிழை முலைகண்‌ விம்ம முருகயின்‌ றளிக ளார்ப்ப 
வெற்றிவா ளலியென்‌ றோதும்‌ வேந்தர்கோன்‌ பவனி போந்து 
பொற்றொடிக்‌ காந்தட்‌ செங்கை மடந்தையர்‌ புகல லுற்றார்‌. 


மாயிரு ஞாலம்‌ போற்று மன்னபித்‌ தாலி பீன்ற 

சேயலி மெய்யின்‌ வாய்ந்த திருவடி வழகை நோக்கிப்‌ 
பாயரிக்‌ கருங்கட்‌ செவ்வாய்ப்‌ பாவையீ ரிமையா நாட்டத்‌ 
தாயிரங்‌ கண்கள்‌ வேணு மெனெச்சில ரறிவிற்‌ சொல்வார்‌. 


2-10-1353 


3.15.134 


அலி 


3.15.136 


3.12:137 


3.15.138 


212129 


3.15.140 


3.15.141 


3.15.142 


27 


639 


640 


841 


842 


843 


844 


845 


846 


647 


848 


குவிதருங்‌ கடலந்‌ தானைக்‌ குபிர்க்கட லுடைக்கத்‌ தோன்று 
மவிர்கதிர்‌ வடிவாட்‌ செங்கை யலிதிரு மணமென்‌ றோதுங்‌ 
கவினுறுங்‌ கனக நாட்டுக்‌ காட்சியைப்‌ பாத்தி மாவா 
லவனியின்‌ மாந்தர்‌ காண வரும்பலன்‌ கிடைத்த தென்பார்‌. 


வரமுறுஞ்‌ சுவன மாதர்‌ மலரடி பரவிப்‌ போற்ற 

வரசுவீற்‌ றிருக்குஞ்‌ செவ்வி யணிவிழா காணப்‌ பெற்றோங் 
கருமுகிற்‌ கவிகை வள்ளல்‌ கனகநா டதனி னாளை 
வருபவ னியுமியாங்‌ காண்போ மெனச்சிலர்‌ மவுலு வாரால்‌. 


பேரொளி யழகு வாய்ந்த பெண்ணினை மணப்பப்‌ பூவி 

னாரெழி லவரென்‌ றெண்ணி யிருந்தன மிவரை நோக்கின்‌ 
சீரணி பெறுமம்‌ மங்கைச்‌ செவ்விக்குச்‌ செவ்வித்‌ தூயோன்‌ 
பாரிலெண்‌ மடங்க தாகப்‌ படைத்தனன்‌ காணு மென்பார்‌. 


அருமறை மணத்த வாயு மருளடை கிடந்த கண்ணுந்‌ 


திருமதி முகமு நீண்ட திரண்மணி வயிரத்‌ தோளுந்‌ 
தருவெனச்‌ சிவந்த கையுந்‌ தாமரைத்‌ தாளும்‌ வாய்ப்பப்‌ 


பெருகிய வழகை யெல்லா மொருத்தியோ பெறுவ ளென்டார்‌. 


வீதியி னழகோ வந்த வேந்தர்கோ னழகோ சூழ்ந்த 
மாதவ ரழகோ யாது பெரிதென மதித்துச்‌ சொல்வா 
ராதிதன்‌ றூத ரீன்ற வரிவைதம்‌ மணத்தின்‌ கோலம்‌ 
பேதமொன்‌ நின்றிக்‌ காணப்‌ பெற்றதே யழகென்‌ பாரால்‌. 


எயிறுக ணிறையா மார்பி னிளமுலை முளையாக்‌ கண்க 
ளயிலென வரிகள்‌ சேரா வளகமு முடியிற்‌ கூடா 
தொயில்வரை மெய்யிற்‌ பூழ்தி பூத்ததுந்‌ துடையாக்‌ காமப்‌ 


பயி ரெனத்‌ தோன்றும்‌ பேதைப்‌ பருவத்தி னொருத்தி வந்தாள்‌. 


கனைகடற்‌ படையு நீண்ட கவிகையுங்‌ கொடியுஞ்‌ சூழ்ந்த 
வனைகழ லரசர்‌ நாப்பண்‌ வருந்திற லலியு நோக்கிப்‌ 
புனைமணிப்‌ பரியின்‌ மீது புரவல ரிடத்திற்‌ கூட 
வெனையும்வைத்‌ திடூமி னென்ன விருவிழி பிசைந்து நின்றாள்‌. 


ககனமும்‌ புவியும்‌ போற்றுங்‌ காவலன்‌ புலியைச்‌ செவ்வி 
யகுமதின்‌ மருக ரான அலியெனு மரசை யாக 

மகிழ்வுறப்‌ பரித்தல்‌ செய்யும்‌ வாசிமே லிருத்த னம்மாற்‌ 
றகுவதன்‌ றென்று சாற்றித்‌ தாயர்க ளணைத்துப்‌ போனார்‌. 


கரும்பெனு மொழியா ளாசைக்‌ கவின்முளைத்‌ தென்னத்‌ தோட்டூட்‌ 


குரும்பையின்‌ முலையாண்‌ மாயங்‌ கொலைகள வென்ப சற்றே 
யரும்பிய விழியைப்‌ போலு மகத்தின ளமலை மாறாப்‌ 


பெரும்படைப்‌ பவனி நோக்கிப்‌ பெதும்பையென்‌ றொருத்தி வந்தாள்‌. 


பருந்தெழுங்‌ கதிர்வாள்‌ வள்ளற்‌ பதுமமென்‌ முகத்தை நோக்கிக்‌ 


கருந்தடங்‌ கண்ணு நெஞ்சுங்‌ களிப்புற நாணின்‌ மூடித்‌ 
தெரிந்தொரு வடத்தை யேந்திச்‌ சேவகர்‌ மார்பிற்‌ பூட்டி 


யிருந்ததி லிவையும்‌ பூட்டென்‌ றொருத்தியோ டிசைத்து நின்றாள்‌. 


3.15.143 


3.15.144 


3.15.145 


3.15.146 


3.15.147 


3.15.148 


3.15.149 


3.15.150 


212121 


a2 


28 


649 


850 


651 


852 


853 


854 


855 


856 


857 


858 


புத்தமு துகளும்‌ வாயும்‌ புதுமதி முகமுஞ்‌ சேர்ந்த 

கொத்தலர்க்‌ குழலுஞ்‌ செம்பொற்‌ குவிமுலைச்‌ சுணங்கு நூலி 
னெய்த்தசிற்‌ றிடையுங்‌ காந்தி வளைநிரைத்‌ தெடுத்த கையின்‌ 
வைத்தொரு கிளியு மேந்தி மங்கைய ளொருத்தி வந்தாள்‌. 


வள்ளறன்‌ வதன நோக்கி மதிமயக்‌ குற்றுக்‌ காம 

முள்ளுறுந்‌ தீயான்‌ முத்தஞ்‌ சுடச்சுட வொருங்கு சிந்திக்‌ 
கள்ளவிழ்‌ கோதை நல்லீர்‌ கதிர்மணி முத்த மென்ப 
தெள்ளள வெனினும்‌ பூணா தெறிமின்க ளெறிமி னென்றாள்‌. 


வாரறுத்‌ தெழுந்து வீங்கும்‌ வனமுலைப்‌ பூணுஞ்‌ சாந்துங்‌ 
கூரயில்‌ பொருது நீண்ட கொடிவரி விழியின்‌ மையுங்‌ 
காரெனத்‌ திரண்ட கூந்தற்‌ காட்டினில்‌ வரிவண்‌ டார்ப்பப்‌ 
பேரணி மடந்தை யென்னுங்‌ பெண்கொடி யொருத்தி வந்தாள்‌. 


வாங்குவிற்‌ றடக்கை வேந்தர்‌ வாளலி வதன நோக்கிப்‌ 
பூங்கொடி வருந்தி நெஞ்சத்‌ தறிவெலாந்‌ துயரம்‌ போர்ப்பக்‌ 


கோங்கிள முலையின்‌ செம்பொற்‌ கொடியென வென்னைச்‌ சூழ்ந்த 


பாங்கிய ரெங்கே யென்னப்‌ பாங்கியர்‌ தம்மைக்‌ கேட்டாள்‌. 


காழ்த்தடக்‌ களிறு சூழ வந்தகா வலரை நோக்கி 

வீழ்த்தன ளறிவை நாண விருப்பினான்‌ மெல்ல மெல்ல 
வீழத்தனள்‌ வாரா தாலோ வென்னையோ பாலிற்‌ சூழ்ந்து 
வாழ்த்திநின்‌ றவரை யெல்லாம்‌ வைதுகொண்‌ டரிவை நின்றாள்‌. 


பெரும்படைத்‌ தலைவர்‌ சூழ வரும்பிரான்‌ வதன நோக்கி 
யரும்பிய துயர வெள்ள மடிக்கடிப்‌ பெருக லாலே 
வரம்பெறு நாணும்‌ போக்கி மதிமயக்‌ குற்றிவ்‌ வள்ளற்‌ 


றிரும்பலிற்‌ சொல்வே னென்னச்‌ சினந்தொரு தெரிவை போனாள்‌. 


குலிகமார்‌ செப்பின்‌ வாய்ந்த கொங்கைக டதும்ப வந்து 

மலிதருந்‌ தொடையல்‌ சிந்த வடகங்க டூயல நோக்கி 
யலியினைச்‌ சேரா மாத ரலியென விருத்த னன்றென்‌ 

றொலிதர வுரைத்துச்‌ செவ்வி யொழுகுபே ரிளம்பெண்‌ போனாள்‌. 


எய்த்தநுண்‌ ளிடையீர்‌ வேந்த ரேறலி யகலா தென்றன்‌ 
மைத்தடங்‌ கண்ணு ளானார்‌ மறுகினின்‌ மறுகி நீவிர்‌ 
கொத்தலர்‌ தூற்றி வாழ்த்திக்‌ கூண்டவை குறிக்கிற்‌ பேதைப்‌ 
புத்தியென்‌ றிருகட்‌ கையாற்‌ பொதிந்தொரு பூவை போனாள்‌. 


சொரிநிலாக்‌ கவிகை நீழற்‌ சுடரவன்‌ கடுப்பத்‌ தோன்று 
மரசகே சரியை நோக்கி யழகெலாம்‌ விழியா லுண்டு 
வருதுயர்‌ வெறியின்‌ மீறி வாயிதழ்‌ வெளிறக்‌ கண்சேந்‌ 
திருள்குழன்‌ மாலை சோர விதயநொந்‌ தொருத்தி போனாள்‌. 


இன்னன மடவார்‌ கூறி யிதயநெக்‌ குருகுங்‌ காலைப்‌ 
பின்னிய கொடியும்‌ வீசுங்‌ கவரியும்‌ பிறங்கத்‌ தாங்கும்‌ 
பன்னகம்‌ வருந்தத்‌ தூளிப்‌ படலமேழ்‌ கடலுந்‌ தூர்ப்ப 
மன்னவ ரலியுல்‌ லாவு மற்றொரு மறுகு சார்ந்தார்‌. 


3.15.153 


3.15.154 


அலத 


3.15.156 


212127 


3.15.158 


212௮4 


3.15.160 


3.15.161 


3.15.162 


29 


859 


860 


861 


662 


863 


864 


865 


866 


867 


868 


பல்லிய முகிலி னார்ப்பப்‌ பரிக்குழாம்‌ பரந்து பொங்கச்‌ 
செல்லுழற்‌ கரடக்‌ கைமாத்‌ தெருத்தொறு மலிய மாறா 
நல்லியன்‌ மறையோர்‌ போற்ற நடனவாம்‌ பரியின்‌ மீது 
வல்லிய மலியுல்‌ லாவும்‌ வானவர்‌ வாழ்த்தப்‌ போந்தார்‌. 


நரர்புலி யலியார்‌ வந்தார்‌ நபிதிரு மருகர்‌ வந்தா 

ரரியபித்‌ தாலி பீன்ற வாணினி லழகர்‌ வந்தார்‌ 

பரிவலி வீரர்‌ வந்தார்‌ பாத்திமா கணவர்‌ வந்தார்‌ 

திருவுலா வென்னப்‌ போற்றித்‌ திருச்சின்ன மியம்பிற்‌ றன்றே. 


கள்ளவிழ்‌ மரவ மாலைக்‌ காளையர்‌ பலரும்‌ போற்றப்‌ 
பள்ளியின்‌ வாயற்‌ புக்கிப்‌ பாத்திஹா வினிதி னோதி 
யள்ளிலை வேற்கட்‌ பாத்தி மாவெனு மழகு வாய்ந்த 
தெள்ளுதே னமுத மன்னார்‌ திருமணப்‌ பந்தார்‌ வந்தார்‌. 


அரம்பொரும்‌ வேற்க ணல்லா ராலத்தி களித்து நிற்பக்‌ 
குரவையெம்‌ மருங்குஞ்‌ சூழ்ந்த குரைகட லென்னப்‌ பம்ப 
முரசுட னெளரி கொம்பு விண்முக டூடைத்துப்‌ பொங்கப்‌ 
புரவல ரலியுல்‌ லாவும்‌ புரவிவிட்‌ டிறங்கி னாரால்‌. 


அடிமிசைப்‌ பனிநீர்‌ சிந்தி யம்பொன்மென்‌ றுகிலா னீவ 
வடிமறை யவர்கள்‌ வாழ்த்த வானவ ராமீன்‌ கூறக்‌ 
கடிமல ரமளி போந்து ஹபீபுகண்‌ களிப்பச்‌ செவ்வி 
யிடுசுடர்த்‌ தவிசின்‌ மீதி லலியினி திருந்தா ரன்றே. 


அலங்கலும்‌ பணியுஞ்‌ சாந்து மாடகத்‌ துயிலு மேந்திச்‌ 
சிலம்புகள்‌ சிலம்பப்‌ பைம்பொற்‌ சேயிழை யவர்கள்‌ கூடிக்‌ 
கலன்கதி ரெறிப்ப வேதக்‌ காரணர்‌ மனைவி யாகப்‌ 
பலன்பெறுங்‌ கதீஜா வீன்ற பாத்திமா விடத்திற்‌ புக்கார்‌. 


இறையவன்‌ றூத ரீன்ற விருவிழி மணியைச்‌ சோதி 

மறைபடா விளக்கைச்‌ சேணின்‌ வானிடத்‌ துறையா மின்னைக்‌ 
கறைபடா மதியை நாளுங்‌ கவின்குடி யிருந்த கொம்பைப்‌ 
பொறையென வளர்ந்த கற்பைப்‌ பூம்புன லாட்டி னாரால்‌. 


மின்னைவெண்‌ சோதி சுற்றிக்‌ கிடந்தன துகிலை வீக்கிப்‌ 
பன்னருங்‌ கருமே கத்தின்‌ வெண்முகிற்‌ படர்ந்த போல 
நன்னெடுங்‌ கூந்தற்‌ காட்டி னறும்புகை கமழ வூட்டித்‌ 
தென்னுலா மணியின்‌ சோதிச்‌ சீப்பிட்டுச்‌ சிறப்பிட்‌ டாரால்‌. 


முகமதிக்‌ கிடைந்து சுற்றி மூதிருட்‌ படல மியாவும்‌ 
புகுமிட மிதுவென்‌ றோதும்‌ புரிகுழ லதனிற்‌ சாந்துந்‌ 
தகரமும்‌ விரவி வெண்பூத்‌ தனித்தனி சிதறி வாய்ந்த 


சிகழிகை முடித்து வாசச்‌ செழுமலர்த்‌ தொடையல்‌ வேய்ந்தார்‌. 


நுதற்பிறைக்‌ கதிர்க ளோடி மேகத்தி னுளைந்த தென்னப்‌ 
புதுக்கதிர்த்‌ தரளச்‌ சுட்டி புனைந்துமேற்‌ சாத்துஞ்‌ சாத்திக்‌ 
கதத்தடற்‌ படைவாள்‌ வள்ளற்‌ கவினறாப்‌ பருக நாளு 
மதர்த்தரி படர்ந்த கண்ணின்‌ மையெடுத்‌ தெழுதி னாரால்‌. 


3.15.163 


3.15.164 


3.15.165 


3.15.166 


22,167 


3.15.168 


212 


3.15.170 


3.15.110 


சச 


30 


869 


870 


671 


872 


873 


874 


875 


876 


677 


6768 


மடற்றிகழ்‌ காதிற்‌ செம்பொன்‌ மணிப்பணி நிரையிற்‌ சேர்த்தி 

மிடற்றெழில்‌ கவர வந்த மின்னென மிளிர்ந்து தோன்றுஞ்‌ 

சுடர்ப்பிறை வடத்தைச்‌ சூடிச்‌ சொரிகதிர்‌ வடங்கள்‌ சேர்த்துக்‌ 

கொடிக்கரும்‌ பெழுது தோண்மேற்‌ கொழுமணிக்‌ கோவை சேர்த்தார்‌. 3.15.173 


ககனமும்‌ புவியு மில்லாக்‌ கவின்பழுத்‌ தொழுகுங்‌ கையின்‌ 

மகிதல முழுதும்‌ விற்கும்‌ வச்சிரக்‌ கடகம்‌ பூட்டிப்‌ 

பகிரொளி காந்த ளங்கை விரலெனும்‌ பவளக்‌ கொப்பின்‌ 

முகிழலர்‌ பூத்த தென்ன முத்துமோ திரங்க ளிட்டார்‌. 3.15.174 


நதிக்கரை கடற்குட்‌ பாரின்‌ விளைந்தநன்‌ மணிக ளெல்லாஞ்‌ 

செதுக்கிப்பொன்‌ னிழையிற்‌ கோத்த வடத்தொடூஞ்‌ சேர்வை யாக்கிக்‌ 
கதிர்க்கட வுளும்வான்‌ பூத்த கணங்களுஞ்‌ சசியுங்‌ கூடிப்‌ 

புதுக்குடி யிருந்த தென்னப்‌ பொருந்துமே கலையுஞ்‌ சேர்த்தார்‌. ௮-1 


வடிநறா வனசப்‌ போது மாவிளந்‌ தளிரு மொவ்வா 

வடிமிசை யூட்டும்‌ பஞ்சி னலத்தக மலர்த்தி நாளும்‌ 

பிடியின நடையைக்‌ கற்பான்‌ பெட்புறும்‌ பதத்திற்‌ செம்பொற்‌ 

சுடர்மணிச்‌ சதங்கை தண்டை பாடகள்‌ சூட்டி னாரால்‌. 3.15.176 


பொன்னினு மணியி னாலும்‌ பூந்தொடைக்‌ கற்றை யாலு 

மின்னினை மறைத்துச்‌ சற்றே வெளியிடை கிடந்த தெல்லாந்‌ 

துன்னிய களபச்‌ சேற்றாற்‌ றடவிமெய்‌ துலங்கச்‌ செய்து 

கன்னியர்‌ சூழ்ந்து வாழ்த்திக்‌ கண்ணெச்சில்‌ கழித்திட்‌ டாரால்‌. 312177 


மரகதச்‌ சுடரைச்‌ சேந்த மாணிக்கக்‌ கொழுந்தைப்‌ பூவிற்‌ 

பிரிவுறாப்‌ பொன்னை மின்னைப்‌ பெண்ணலங்‌ கனியை யெய்தாப்‌ 

பரகதிப்‌ பேறை வாழ்வை பாத்திமா வென்னு மந்த 

வரசிளங்‌ குயிலைப்‌ பூவி னணைமிசை நடத்தி னாரால்‌. 3.15.178 


அணிக்கலங்‌ கலவைச்‌ செப்புக்‌ கோடிக மடைப்பை யேந்திப்‌ 

பிணைக்கருங்‌ கண்ணார்‌ சூழப்‌ பிறங்குசா மரைக டூங்கக்‌ 

கணிப்பிலாத்‌ துஆவு மாமீ னெனுஞ்சொலுங்‌ கடல்போ லார்ப்ப 

மணக்கடி முரச மார்ப்ப முகம்மது மகளார்‌ வந்தார்‌. 3.15.179 


வந்தபொன்‌ மயிலை யின்ப மறைநபி யென்னும்‌ வள்ளற்‌ 

சிந்தையுங்‌ கண்ணு மாரச்‌ செழுங்களி பெருகி யோடச்‌ 

சுந்தர வருவி மாறாச்‌ சுடர்வரை யிடத்திற்‌ றோன்ற 

வந்தரத்‌ திழிந்த மின்போ லலியிடத்‌ திருத்தி னாரால்‌. 3.15.180 


மலிபொலன்‌ கிரியிற்‌ சோதி மணியினை யிருத்தல்‌ போல 

அலியிடத்‌ திருத்தும்‌ பாவை யழகுகண்‌ டூவந்து மேலோ 

ரொலிகடல்‌ கிளர்ந்த தென்ன வுற்றவ ரெவருஞ்‌ சூழ்ந்து 

பலனுற வாழ்த்தி வாழ்த்திப்‌ பாத்திஹா வோதுங்‌ காலை. 3:15 161 


மெய்யொளி பரப்புஞ்‌ சோதி விரிசிறை யொடுக்கி யார்க்குந்‌ 

துய்யவ னருளின்‌ மேன்மை ஜிபுறயீ லென்னுந்‌ தோன்ற 

லுய்யுமா நிலத்தின்‌ மாந்தர்க்‌ குற்றதோ ௬வகை கொண்டு 

வையகம்‌ விளங்குந்‌ தீனின்‌ முகம்மதி னிடத்தில்‌ வந்தார்‌. 3.15.182 


31 


679 


6680 


661 


682 


6823 


684 


685 


666 


687 


686 


தருமுகம்‌ மதுவுக்‌ கின்ப சலாமெடூத்‌ துரைத்து மேலாம்‌ 
பொருளெனு மிறையோன்‌ றன்னாற்‌ பொன்னுல கதனி னுற்ற 
வரிசையும்‌ வானோர்‌ வாழ்த்து மகிழ்ச்சியின்‌ கூறு லீன்கள்‌ 
பெருகுமா னந்தத்‌ துற்ற பெற்றியுங்‌ கூறு வாரால்‌. 


இற்றையி னிரவிற்‌ சோதி யிலங்கிய சுவன நாடு 

முற்ரினுஞ்‌ சிறப்பித்‌ தன்பாய்‌ முறைமுறை வானோ ரியாரும்‌ 
வெற்றிவா லளிக்குஞ்‌ செவ்வி விளங்கிழை தமக்குந்‌ திட்டி 
சுற்றிவிட்‌ டெறியு மென்னத்‌ துய்யவ னுரைத்தான்‌ மன்னோ. 


வல்லவ னுரைம றாம்‌ லெண்ணில்வா னவர்கள்‌ கூண்டு 
சொல்லருஞ்‌ சுவன நாட்டுச்‌ சுடர்மணி மனைக டோறும்‌ 
பல்லவத்‌ துணர்ப்பைங்‌ காவும்‌ வீதியும்‌ பல்பல்‌ கோடி 
யெல்லவ னிருந்த தென்ன மணிவிளக்‌ கியற்றி னாரால்‌. 


வானவர்‌ மகளி ரெல்லா மணவினைக்‌ கோலஞ்‌ செய்து 
தானவன்‌ பெயரின்‌ வண்ணப்‌ பயித்தொடூஞ்‌ சலவாத்‌ தோதிப்‌ 
பானமுங்‌ கனியுங்‌ கொண்டு பன்மணி யூச லேறித்‌ 

தீனவர்‌ தமையும்‌ வாழ்த்திச்‌ செறிந்தனர்‌ விண்ணி னம்மா. 


மறைமொழிக்‌ கலிமாத்‌ தீட்டும்‌ வாயின்மா ளிகையி னுள்ளுள்‌ 
ளறைதொறுந்‌ திறந்து வன்ன பேதபட்‌ டாடை கோடி 
முறைமுறை யெடுத்துத்‌ தேனார்‌ முகிழ்நனை யிருந்த செவ்வி 


நறைமலர்த்‌ தொடையும்‌ வாய்ப்ப நன்மணிக்‌ கரத்திற்‌ கொண்டார்‌. 


மூதிருள்‌ கடியுங்‌ காந்தி சிதுறத்துல்‌ முன்த ஹாவென்‌ 
றோதிய தருவின்‌ பாலி லுயரலி பெயரும்‌ பாத்தி 

மாதிருப்‌ பெயருங்‌ கூறி வானவர்‌ கரங்க ளாராச்‌ 
சோதிநின்‌ றெறியத்‌ திட்டிச்‌ சுற்றிநின்‌ றெறிந்திட்‌ டாரால்‌. 


புதுநறும்‌ பனிநீர்‌ சந்தம்‌ புழுகுமான்‌ மதங்கற்‌ பூர 
மதுவிரிந்‌ தொழுகும்‌ பொற்பூ வானவர்‌ மகளி ரேந்திக்‌ 
கதிர்மணிக்‌ கதீஜா வீன்ற கன்னியை யலியைப்‌ போற்றி 
விதமுறத்‌ திசைக டோறுஞ்‌ சிதறினர்‌ விளங்க வன்றே. 


பெருந்தரு வடியிற்‌ றிட்டி கழித்தெறி பிடவை யெல்லா 
மருந்தவ முடைய வள்ள லகுமதே யுமக்கீ மான்கொண் 
டிருந்துபின்‌ கணவ ராக வருமவர்க்‌ கீவோ மென்ன 
வருந்திலா தமரர்‌ மாத ரெடுத்துவைத்‌ திருக்கின்‌ றாரால்‌. 


நறைவிரி கனக நாட்டி னடந்தசோ பனங்க எளீதென்‌ 
றறிவுற வானோர்‌ கோமா னுரைத்தன ரதனைக்‌ கேட்டு 
மறைநபி களிப்பா நந்த வாருதி தன்னை மூழ்கி 
யிறையவன்‌ றன்னைப்‌ போற்றி யாவர்க்கு மியம்பி னாரால்‌. 


அருளபூ பக்கர்‌ வெற்றி யடலரி யுமறு கத்தாப்‌ 

தெருளுறு முதுமான்‌ மற்றச்‌ செவ்வியோ ரெவருங்‌ கேட்டுப்‌ 
பெருகிய புதுமை யென்னப்‌ பேரலி தமையும்‌ பெண்மை 
யரசையும்‌ பெரிது வாழ்த்தி யகக்களி பெருகி நின்றார்‌. 


3.15.183 


3.15.184 


3.15.185 


3.15.186 


212167 


3.15.188 


3.15.189 


3.15.190 


315.191 


192 


32 


689 

முகம்மது நயினார்‌ வாழ்த்த மற்றமன்‌ னவர்கள்‌ வாழ்த்தப்‌ 

புகலருங்‌ கற்பின்‌ மிக்க பூவைய ரெவரும்‌ வாழ்த்த 

நகுமணிக்‌ கொம்ப னாரு நரர்புலி யலியு மின்ப 

மகிதலம்‌ புகழ்ந்து போற்ற மணவறை வைகி னாரால்‌. 3212-193 
890 

வேறு 

இருவரு மணவறை புக்கி யின்புறப்‌ 

பெருகிய மகிதலத்‌ துறைந்த பேரிருள்‌ 

வெருவுறத்‌ திசைதிசை யொளிப்ப வெவ்விய 

பருதிவா னவன்கதிர்‌ பரப்பத்‌ தோன்றினான்‌. 3.15.194 
891 

அடிதிரை வளைமணி யெறியு மாவிவாய்க்‌ 

கடிமரை விரிதர விடிந்த காலையிற்‌ 

படியினும்‌ பெரும்பொறை பாத்தி மாதிரு 

வடிவுறும்‌ புதுமணக்‌ கோல வாயிலின்‌. அவத 
692 

தடியுலர்ந்‌ துடனரம்‌ பெழுந்து தாங்கிலா 

மிடியினன்‌ பசியடைத்‌ திருக்கு மெய்யினன்‌ 

பிடிவிர லுருவிலாப்‌ பீற லாடையன்‌ 

கொடூகிய குளிரின்வந்‌ தொருவன்‌ கூயினான்‌. 3.15.196 
693 

கூயவ னியாவெனன்‌ றெழுந்து கோதையர்‌ 

நாயகி யெதிர்ந்துபக்‌ கீறை நன்குறச்‌ 

சாயிபு பதமலர்‌ வருந்தத்‌ தக்கவென்‌ 


வாயிலின்‌ வந்ததென்‌ மவுலு வீரென்றார்‌. 2107 
894 

கடிமனை யிஃதெனக்‌ கருதி வந்தனன்‌ 

வடிவுறு மயிலனீர்‌ வயிற்று றும்பசிக்‌ 

கொடுமையுந்‌ தவிர்த்துடற்‌ குளிரு நீங்கவோர்‌ 

பிடவையு மருள்கவென்‌ நெடுத்துப்‌ பேசினான்‌. 3.15.198 
895 


வறியவ னுரைத்தசொற்‌ கேட்டு மாமயி 
லறுசுவைக்‌ கறியுட னன்ன மீந்துமேற்‌ 
குறையற வியற்றிய புதுக்குப்‌ பாயமும்‌ 


பெறுகவென்‌ றளித்தன ரறிவின்‌ பெற்றியால்‌. 3.15.199 
896 

இகலுறு மனத்தவ ரீந்த போசன 

மகமகிழ்‌ தரவயி றார வுண்டுநற்‌ 

றுகலையு மொல்லையிற்‌ புனைந்து தோமறும்‌ 

புகழொடும்‌ வாழ்த்திபக்‌ கீறு போயினான்‌. 3.15.200 
897 


ஆதுல னகன்றபி னாதி தூதெனு 

மாதவ முகம்மது மருவ லார்தமைக்‌ 

காதபூ பக்கரு முமறுங்‌ கல்வியி 

னேதமில்‌ குணத்துது மானு மியார்களும்‌. 3.2201 
898 இனையன பெயரும்வந்‌ தெய்த நன்மலர்‌ 

புனைதரும்‌ பாத்திமா வென்னும்‌ பூங்கொடி 

தனியெதி ரெழுந்து சலாமென்‌ றோதினா 

ரனைவரு மறுமொழி கொடுத்தன்‌ புற்றனர்‌. 3.15.202 


699 


900 


901 


902 


903 


904 


905 


906 


907 


908 


மணியொளி முகம்மது மகவை நோக்கிநன்‌ 
கிணைமணிப்‌ பணியொடும்‌ புதிய தின்றியே 
பணிமொழி யீரொரு பழங்குப்‌ பாயத்தை 
யணிவதென்‌ னெமக்கடுந்‌ தருளு வீரென்றார்‌. 


தந்தையீர்‌ துகிலிலாச்‌ சஞ்ச லத்தினால்‌ 
வந்தன னொருபக்கீர்‌ வழங்கி னேனென 
விந்தெனு நுதலிய ரியம்பச்‌ செவ்விய 
மந்தரப்‌ புயநபி மறுத்துக்‌ கூறுவார்‌. 


இரவல ரிடத்தினிற்‌ பழைய தீந்துநற்‌ 
புரியிழை மென்றுகிற்‌ புதுக்குப்‌ பாயத்தை 
மருமணக்‌ கோலத்தின்‌ வனைய வேண்டுமென்‌ 
றுரைதர மறுமொழி யுரைப்ப தாயினார்‌. 


அழகிய தெவையுமல்‌ லாவுக்‌ காகவே 
விழைவுடன்‌ கொடுத்திட வேண்டு மென்றுநும்‌ 
பழமறை வாக்கினாற்‌ பகர்ந்த தாலரோ 


மழைதவழ்‌ கொடையனீர்‌ வழங்கி னேனென்றார்‌. 


பாத்திமா வெனுமயில்‌ பகரக்‌ கேட்டலர்த்‌ 
தேத்தரு புயநபி மகிழ்ந்த செய்கையால்‌ 
கோத்திரத்‌ தவர்செழு முகங்கள்‌ கோதறப்‌ 
பூத்தசெந்‌ தாமரைக்‌ காடு போன்றவே. 


ஆண்டகை யலிமனைக்‌ கம்ம நின்னையான்‌ 
கூண்டவ ருடனுமே கூட்டிச்‌ செல்வதற்‌ 
கீண்டுவந்‌ துறைந்தன னென்ன யாவருங் 
காண்டருங்‌ காரணர்‌ கழறி னாரரோ. 


தந்தைய ருரைதரத்‌ தரும வீடெனுந்‌ 
சிந்தையிற்‌ களித்தொளிர்‌ செவ்வி யோங்கிய 
விந்தெனு நுதன்மனை யிருந்த யாவையு 
மந்திரக்‌ கிழவர்முன்‌ வைத்து நின்றனர்‌. 


மாணெழி லரியபீங்‌ கானும்‌ வார்தலை 
காணியும்‌ பாயலுங்‌ கதிர்கொள்‌ வெள்வளைப்‌ 
பாணியிற்‌ றிருகையும்‌ பரம தானியும்‌ 
பூணிழை வைத்தலும்‌ புகழ்ந்து நோக்கினார்‌. 


வயவரி யலிதிரு மனையிற்‌ சேறுதற்‌ 

குயர்மறை முகம்மது மொளிர்செங்‌ கையினால்‌ 
வியனுறுந்‌ திருகையை யேந்தி னாற்விற் 
லியலபூ பக்கரும்‌ பாயை யேந்தினார்‌. 


உற்றவர்க்‌ குதவிய வுமறு வெள்ளிழை 
நற்றலை யணையினை யேந்தி னாருயர்‌ 
வெற்றிசே ரடலுது மானு மெய்மனப்‌ 
பற்றொடு மெடுத்தனர்‌ பரம தானியே. 


0ம்‌ 


3.15.204 


3.15.205 


3.15.206 


24௮௮07 


3.15.208 


3.15.209 


3.15.210 


315-211 


13212 


34 


909 


910 


911 


912 


913 


914 


915 


916 


கதிர்தரு பெரியபீங்‌ கானைக்‌ கையினின்‌ 
மதிவல ரெனுமு சாமா வெடுத்தனர்‌ 
பதுமமென்‌ மலர்முக பாத்தி மாபதம்‌ 
பொதிதரு கபுசுடன்‌ புறப்பட்‌ டாரரோ. 


வல்லிய மெனுமலி மனையின்‌ வள்ளலார்‌ 
செல்லெனு மொல்லையின்‌ விரைவிற்‌ சேணிழிந்‌ 
தெல்லவன்‌ கதிரினுஞ்‌ ஜிபுற யீலெழின்‌ 
முல்லைவெண்‌ ணகைமயின்‌ முன்றி னண்ணினார்‌. 


பரவர சரியலி மனைக்கும்‌ பாத்திமா 
திருமண மனைக்கும்பா வாடை செய்தென 
வரகதி ஜிபுறய்‌ லென்னும்‌ வள்ளறம்‌ 
விரிகதிர்ச்‌ சிறையினை விரித்து நின்றனர்‌. 


மன்னவ ரியாவரு மருங்கு சூழ்வரக்‌ 
கன்னியுந்‌ தொடூம்பதக்‌ கபுசு தன்னொடு 
மின்னிய சிறையெனு மாடை மீதினி 
னன்னலங்‌ கனிதர நடந்து போயினார்‌. 


மறைநபி மகடமை யலிதம்‌ வாயிலிற்‌ 

சிறையினி னடத்துதல்‌ செய்து வானவர்க்‌ 
கிறைககன்‌ புகுந்தன ரியாரு மின்புறப்‌ 
பொறையெனு மனைவயின்‌ பொலிய வைகினார்‌. 


கொணர்ந்தவை யாவையுங்‌ கொடுத்து மன்னவர்‌ 
மணந்தரு மலியையு மையிலன்‌ னாரையு 
மிணங்கிடப்‌ போற்றிவாழ்த்‌ தெடுத்தவ்‌ வில்லிடந்‌ 
தணந்தவ ரவருறை சார்பிற்‌ சார்ந்தனர்‌. 


சலிலமுஞ்‌ சீரமுந்‌ தழீஇய தன்மைபோ 
லொலிகடற்‌ புவியின்‌ டூமி வாழ்கென 
வலியையு மகவையும்‌ வாழ்த்தி யன்பொடு 
மலிபுகழ்‌ முகம்மது மனைபுக்‌ காரரோ. 


சொல்லுடன்‌ பொருளெனக்‌ சுருதி நூன்முறை 
யில்லுறைந்‌ தொருவருக்‌ கொருவ ரின்பமுற்‌ 
றல்லெனுங்‌ கூந்தலு மரசர்‌ சீயமு 

மல்லலம்‌ புவியிடை மகிழ்வின்‌ வைகினார்‌. 


பாத்திமா திருமணப்‌ படலம்‌ முற்றிற்று. 
ஆகப்‌ படலம்‌ 15-க்குத்‌ திருவிருத்தம்‌..... 916 


2-102 13 


3.15.214 


ன 1 


3.15.216 


212217 


242215 


212212 


3.15.220 


5 


917 


918 


919 


920 


921 


922 


923 


924 


925 


3.16 சீபுல்‌ பகுறுப்‌ படலம்‌ (917-931) 


இறையவன்‌ றூதரு மியார்க ணால்வரு 
மறைவழி பெருக்கிய மன்ன ரியாவரு 
நிறைதர விருக்குமந்‌ நாளி னேரல 
ருறைபதி யிடத்திருந்‌ தொற்ற ருற்றனர்‌. 


கடற்கரை சீபுல்‌ பகறுவென்‌ றோதிய 
விடத்தினி லபூஜகு லுடன்முன்‌ னூறிய 
லடற்பரி கபடமா யடைந்த தின்றென 
மடற்றுளைச்‌ செவிப்புக வாழ்த்திச்‌ சொல்லினார்‌. 


ஒற்றர்க ஞரைத்தவை யுணர்ந்து தீனிலை 
வெற்றி சேர்‌ வேந்தருக்‌ குரைத்து வேறுகொள் 
பற்றல ரெனுமிருள்‌ பருகும்‌ வெங்கதிர்க்‌ 
கொற்றவ ரடல்ஹமு சாவைக்‌ கூவினார்‌. 


புடவியிற்‌ பறப்பன போலு முப்பஃ 
தடல்வயப்‌ பரியுட னயில்வில்‌ லேந்திய 
மிடலுடை வீரர்கள்‌ சிலரும்‌ வெண்ணிலாச்‌ 
சுடர்விடு துவசமுந்‌ தொகுத்திட்‌ டாரரோ. 


வயிரொலித்‌ திடப்படை மன்னர்‌ சூழ்வர 
வமிலொடூஞ்‌ சென்றவ ணடர்ந்த பூஜகல்‌ 
செயுமமர்‌ வலிகெடச்‌ செயித்து வம்மென 
வுயிரெனுஞ்‌ சிறியதந்‌ தையருக்‌ கோதினார்‌. 


கருதலர்ச்‌ செகுத்திவண்‌ கடிதின்‌ வம்மென 
வரசர்நா யகநபி யளித்த வாசகஞ்‌ 

சிரசின்மேற்‌ கொண்டமு சாவுஞ்‌ சேணுலாய்‌ 
வரும்விசைப்‌ பெருந்திறல்‌ வாசி மேற்கொண்டார்‌. 


பரகதிப்‌ படையொடும்‌ படைக்கு ழாத்தொடும்‌ 
வரமுறு முகம்மதை வாழ்த்தி வாண்மறாக்‌ 

கரதல ரெனும்ஹமு சாபெய்‌ கார்முகிற்‌ 
பொருதிரைக்‌ கடற்கரை யிடத்திற்‌ போயினார்‌. 


உவமையின்‌ மிடல்ஹமு சாவந்‌ துற்றவை 
யபுஜக லறிந்தடற்‌ பரியுஞ்‌ சேனையுங்‌ 
குவிதரப்‌ பொருமமர்க்‌ கோலந்‌ தன்னொடும்‌ 
புவிதுக ளெழவெதிர்‌ புறப்பட்‌ டானரோ. 


தவிசுறை முகம்மதின்‌ சிறிய தந்தையும்‌ 
பவுரிகொள்‌ கவனவெம்‌ பரியும்‌ வீரருந்‌ 
துவசமுந்‌ துலங்கிடச்‌ சூழி மாகரி 
யபுஜகல்‌ வருமிடத்‌ தெதிர்வ தாயினார்‌. 


3.16.1 


ஆசி 


3.16.3 


3.16.4 


2.10 


3.16.6 


3.16.7 


3.16.8 


316.2 


36 


926 


927 


928 


929 


930 


931 


932 


932 


933 


இருவர்தஞ்‌ சேனையு மெதிருங்‌ காலையிற்‌ 
றிருகுநெஞ்‌ சபூஜகல்‌ சேனை புக்கிருந்‌ 
தரிதினிற்‌ றனித்தமு சாவென்‌ றோதிய 
மருமலர்ப்‌ புயத்தின ரிடத்தில்‌ வந்தன. 


மறைநபி முகம்மதி னிடத்தும்‌ வன்குபிர்‌ 
செறுநர்க ளிடத்தினுள்‌ சேர்ந்த பண்பினன்‌ 
கறைகொள்வஞ்‌ சகங்கப டடைந்த கல்பின 
னிறுமொழிச்‌ சூதினன்‌ மசுதிய்‌ யென்பவன்‌. 


தருத்தனை யுறழ்நபி சிறிய தந்தையர்‌ 
கருத்தினுக்‌ கேற்பவைக்‌ கபடந்‌ தோன்றிலா 
திருத்திநன்‌ மொழியொடு மிசைவ தாகவே 


பொருத்தினன்‌ றவிர்ததனன்‌ போரின்‌ கோலமே. 


உள்ளுற வஞ்சகத்‌ துறுதி கூறியே 
தெள்ளிய னெனவெழுந்‌ தரிதிற்‌ சென்றுபி 
னள்ளிலை வேலபூ ஜகுலுஞ்‌ சேனையும்‌ 
புள்ளுவத்‌ தவர்தலம்‌ புகுத்திப்‌ போயினான்‌. 


தடத்திரட்‌ புயத்தமு சாவுந்‌ தண்டுறைக்‌ 
கடற்கரை சீபுல்‌ பகுறுவை நீங்கிநீள்‌ 
கொடித்திர ளொடுங்குர கதங்கண்‌ முன்செல 
வடற்படை கொடுமதி னாவி லாயினார்‌. 


எறிதிரைக்‌ கடற்கரை யிடத்திற்‌ சென்றதுஞ்‌ 
செறுநர்வந்‌ துற்றது மசுமதி செய்கையு 
முறைமையின்‌ முகம்மது முன்பு கூறினார்‌ 
சிறியதந்‌ தையரெனுஞ்‌ செவ்விச்‌ சீயமே. 


சீபுல்பகுறுப்‌ படலம்‌ முற்றிற்று. 
ஆகப்‌ படலம்‌ 16-க்குத்‌ திருவிருத்தம்‌.....93 1 


3.17 புவாத்துப்‌ படலம்‌ (932-950) 


சீபுல்ப குறுவெனுந்‌ தலத்தின்‌ செய்தியைக்‌ 
காவலர்‌ முகம்மதங்‌ கறிந்து கல்விசேர்‌ 
நாவல ருடனினி திருக்கு நாளினில்‌ 


வேவுகொண்‌ டொருவர்வந்‌ திறைஞ்சி விள்ளுவார்‌. 


முன்னர்நம்‌ முன்னல மொழிந்த பூஜகல்‌ 
தன்னுடன்‌ பொருந்தியங்‌ கவனைத்‌ தப்பவிட்‌ 
டொன்னலர்‌ தமக்குயி ர௬டலும்‌ போன்றவ 


னின்னைநாட்‌ புவாத்துவி னிருக்கின்‌ றானென்றார்‌. 


ஒற்றர்வந்‌ துரைத்தவை யுணர்ந்து நந்நபி 
நற்றவ முடைமையீர்‌ நன்று நன்றுநம்‌ 


3.16.10 


3.16.11 


2.16.12 


216.15 


3.16.14 


3.16.15 


3.17.1 


விக்‌ 


37 


934 


935 


936 


937 


938 


939 


940 


941 


942 


943 


வெற்றிசே ரியார்களும்‌ பரியின்‌ வீரரு 
மிற்றையிற்‌ பகற்பொழு தெழுக வென்றனர்‌. 


அகிலமன்‌ புறுமதி னாவுக்‌ காதியாச்‌ 
சகிமன சாயிவைத்‌ தனிய தாகவைத்‌ 
திகல்படைக்‌ கோலங்க ளியற்றி யாவரும்‌ 
புகழ்நபி முகம்மது புறத்தி லாயினார்‌. 


அறைதவில்‌ பேரிகை முரசு மார்த்தெழ 
முறைமுறை கொடிப்படை படர்ந்து முன்செலக்‌ 
சுறவெனும்‌ வீரரும்‌ பரியுந்‌ துன்னவே 

யிறைநபி முகம்மது மெழுந்து போயினார்‌. 


உண்ணுநீர்‌ காவத முலவித்‌ தேடினுங்‌ 
கண்ணினிற்‌ காண்பரி தான கானகம்‌ 
விண்ணினிற்‌ புதுப்புன லன்றி வேறொரு 
மண்ணினிற்‌ கூவலி லாப்பு வாத்துவே. 


தொடரறுங்‌ கேண்மையின்‌ மசுதிய்‌ யென்னுமக்‌ 
கொடியவ னுறைந்தபு வாத்துக்‌ கோட்டையைச்‌ 
சடிலமுஞ்‌ சேனையுஞ்‌ சதுரின்‌ சுற்றிட 

வடிவுறு நபியவண்‌ வைகி னாரரோ. 


உய்யுநன்‌ மதியில னுறைந்த வூரினை 
வையகம்‌ புகழ்நபி வளைந்த காலையில்‌ 
வெய்யவன்‌ பூதலம்‌ விளக்கி நீள்கதிர்க்‌ 
கையினை யொடுக்கிமேற்‌ கடற்புக்‌ கானரோ. 


இரவினிற்‌ படைவளைந்‌ திருப்பக்‌ கீழ்த்திசை 
விரிதர வெளுத்தது விரவி னன்நபி 

யரியவற்‌ றொழபஜ றடுத்த தீம்புனற்‌ 
றருகவென்‌ றுரைத்தனர்‌ சாபிர்‌ தன்னையே. 


ஏடலம்‌ பியபுய நபியி சைத்தலு 

மூடிய கடங்களுந்‌ துருத்தி மூட்டையுந்‌ 
தேடின ரில்லெனத்‌ திசையும்‌ பாடியு 
மோடினர்‌ நீருறை யொருங்கு காண்கிலார்‌. 


மீண்டனர்‌ சடூதியின்‌ வேத நாயக 
கூண்டவிப்‌ பதிபுறங்‌ குறுகி யெங்கணுங்‌ 
காண்டில னீரெனக்‌ கழற நன்னபி 


யீண்டுநீர்த்‌ துருத்தியைக்‌ கொணர்மி னென்றனர்‌. 


தருகெனு முறைவழி சாபி றொல்லையிற்‌ 
பருகுநீ ரற்றதோற்‌ றுருத்திப்‌ பையினைத்‌ 
திருமுனம்‌ வைத்தனர்‌ தொட்டுச்‌ செவ்வியோர்‌ 
சுருமதிந்‌ திரத்தினிற்‌ றுஆச்செய்‌ தாரரோ. 


மண்ணுறும்‌ பாண்டமொன்‌ றெடுூத்து வம்மென 
வண்ணலா ருரைத்தலு மோடி யவ்வயின்‌ 


ரி 


3.17.4 


பி 


221400 


க்‌ 


3.17.6 


அகர்‌ 


3.17.10 


3.17.11 


3:17:12 


38 


944 


945 


946 


947 


948 


949 


950 


றண்ணுறுந்‌ தொடைப்புய சாபிர்‌ மன்னவ 
ருண்ணிறை களிப்பொடூ முவந்து வைத்தனர்‌. 


புதுநுறும்‌ பானையின்‌ வாயிற்‌ பொற்புறப்‌ 
பதுமமென்‌ கரவிரற்‌ பரப்பு மூடிநின்‌ 


றிதமுறுந்‌ துருத்தியை யெடூத்துக்‌ கையின்மேல்‌ 
விதமுறக்‌ கவிழ்த்தென விளம்பி னாரரோ. 


விடுமென வுரைத்தலும்‌ வெறுந்து ௬த்தியைக்‌ 
கடநிறை விரலின்மேற்‌ கவிழ்ப்ப வுள்ளுறைந்‌ 
திடுதுளி யொன்றின்மே லின்றி வீழ்ந்தது 
படூமிட நீரெனும்‌ பான்மை தோன்றவே. 


கையின்மே லொருதுளி கான்ற போழ்தினின்‌ 
மெய்யொளி முகம்மது பிசுமி லோதினர்‌ 
செய்யமென்‌ விரலிடை நான்கிற்‌ சேணதி 
பெய்யுநல்‌ லருவிபோற்‌ பிறந்தெ முந்ததே. 


சுருதிவல்‌ லவனருள்‌ சுரந்த நன்னபி 
விரலிடை நதியெனப்‌ பிறந்த வெள்ளத்தாற்‌ 
பரலழற்‌ பாலையைப்‌ போக்கிப்‌ பண்ணைசூழ்‌ 
மருதநன்‌ னிலமென வளமுண்‌ டாயதே. 


பரிகளொட்‌ டகஞ்சுமை பரித்த நந்திக 
ளரிதினிற்‌ குடித்தரு மயாவுந்‌ தீர்ந்தன 
திருநபி முகம்மதுஞ்‌ சேனை வீரரும்‌ 

வரநதி யிடத்தினிற்‌ றொழுது வாழ்த்தினார்‌. 


இவ்வண்ண மூன்றுநா ளிருக்கு மெல்வையின்‌ 
மைவண்ணத்‌ துள்ளத்து மசுதிய்‌ யென்பவன்‌ 
செவ்விய ரறிகிலா தொளித்துத்‌ தேடருங்‌ 
கவ்வைசெய்‌ நெடிபடூ கானம்‌ போயினான்‌. 


ஓங்கிய நெடுங்கடத்‌ தொளித்துப்‌ போயின 
னீங்கிருந்‌ தென்பல னென்ன நன்னபி 
தாங்கரும்‌ புரவியுந்‌ தானை வீரரும்‌ 
வாங்குமி னெனமதி னாவில்‌ வந்துற்றார்‌. 


புவாத்துப்‌ படலம்‌ முற்றிற்று. 
ஆகப்‌ படலம்‌ 17க்குத்‌ திருவிருத்தம்‌.....950 


3.18. அசீறாப்‌ படலம்‌ (951-991) 


வானவர்‌ பரவிய வள்ள னந்நபி 

தீனெனும்‌ பெரும்பெய ரரசு செய்யுநா 
ளீனவன்‌ குபிரவ ரியற்றுஞ்‌ செய்கையைத்‌ 
தானறிந்‌ தொருவர்வந்‌ தவையிற்‌ சாற்றுவார்‌. 


உரி நனி 6. 


3.17.14 


பிவி 


2.17.16 


உ 4) 


2:1 7-18 


[௪ 


3.17.20 


3.18.1 


39 


922 


953 


954 


955 


956 


957 


958 


959 


960 


961 


வரைசெறி மக்கமா நகரின்‌ மாற்றலர்‌ 
திரகமு மணிகளுஞ்‌ செம்பொ னாடையுந்‌ 
தரளமு மிகுவிலைச்‌ சரக்குந்‌ தாங்கிய 
பரிகளு மெருதுமொட்‌ டகத்தின்‌ பந்தியும்‌. 


காமரி னிரைநிரை காவ லாளரு 

மாமதி வலசில வணிக மாக்களும்‌ 
பூமணஞ்‌ செறிதரு பொழில்கள்‌ சுற்றிய 
ஷாமினுக்‌ கனுப்பினர்‌ சமய மீதென்றார்‌. 


உற்றுள வறிந்தவவ்‌ வொற்ற ரீதெனச்‌ 
சொற்றவை செவிப்புகத்‌ தூயன்‌ றூதுவர்‌ 
வெற்றிகொள்‌ வேலினர்‌ வியப்ப விம்மொழி 
பெற்றன மெனத்தனி மறையிற்‌ பேசினார்‌. 


தலைவருக்‌ கிம்மொழி சாற்றி வேதநூன்‌ 
மலிதருங்‌ கேள்வி யபாசல்‌ மாதமைப்‌ 
பலவளங்‌ கெழுமதி னாவிற்‌ பண்புற 
நிலைதர முதன்மையி னிறுத்தி னாரரோ. 


விரிகதிர்‌ வேலினர்‌ வளைந்த வில்லினர்‌ 
கரிகைபட்‌ டயமழுச்‌ சுமந்த தோளினர்‌ 
பொருவினூற்‌ றைம்பது புரவி தம்மொடும்‌ 
வரநபி யெழுந்தன ரமரர்‌ வாழ்த்தவே. 


அறைதவில்‌ பம்பை தடாரி யார்த்தெழ 
முறைமுறை காகள முழக்க மோங்கிட 
மறுவறும்‌ வெண்கொடி யுலவி வள்ளலார்‌ 
சிறியதந்‌ தையர்முனஞ்‌ செல்லச்‌ சென்றனர்‌. 


உள்ளகங்‌ களித்தமு சாவென்‌ றோதிய 


வள்ளல்வெண்‌ கொடியுடன்‌ மகிழ்ந்து முன்செலப்‌ 


புள்ளினு நனிவிசைப்‌ புரவி சூழ்வரக்‌ 


கள்ளவிழ்‌ மலர்ப்பொழில்‌ கடந்து போயினார்‌. 


அடவியும்‌ பாலையு மருவிக்‌ குன்றமுங்‌ 
கடகரி வனங்களுங்‌ கடந்து போயிகல்‌ 
படுகொலை மருவலர்‌ நடத்தும்‌ பாதையி 
னிடனசீ றாவெனுந்‌ தலத்தி னெய்தினார்‌. 


வற்றுறாப்‌ பெரும்புகழ்‌ மக்க மாநகர்ப்‌ 
பற்றலர்‌ ஷாமினுக்‌ கேகும்‌ பாதையிற் 
சுற்றினு மிறங்கின சுருதி வாசகக்‌ 
கொற்றவ னபியொடும்‌ படைக்கு ழாங்களே. 


இலக சீறாவினி லிரண்டு நாளிருந்‌ 
துலவிய வொற்றரா லுணரு மொல்லையிற்‌ 
பலபல திசையவர்‌ படர்ந்து சாவியே 
நலனுறு முகம்மது நபிமு னெய்தினார்‌. 


3.18.2 


3162 


3.18.4 


3.18.5 


3.18.6 


3.18.7 


3.18.8 


318.2 


3.18.10 


3.18.11 


40 


962 


963 


964 


965 


966 


967 


968 


969 


970 


971 


முதல்வநம்‌ படைவர மூன்று நாட்குமுன்‌ 
பொதியெரு தொட்டகம்‌ புடையிற்‌ பொங்கவே 
நிதியொடும்‌ போயின நிகரில்‌ ஷாமெனும்‌ 
பதியினுக்‌ கெனப்பதம்‌ பணிந்து சொல்லினார்‌. 


பரதிசை திரிபவர்‌ பகரக்‌ கேட்டவண்‌ 
கரநதி தருநபி யிருக்குங்‌ காலையிற்‌ 
பெருகுமவ்‌ விடத்தவர்‌ கூடிப்‌ பெட்புற 
மரைமல ரிணைப்பதம்‌ வந்து நண்ணினார்‌. 


பேர்பனீ முத்லசு வென்னும்‌ பேருட 
னார்பனீ லமுறத்தென்‌ பவரு மாண்டுறப்‌ 
போரறத்‌ தன்மையிற்‌ படுத்திப்‌ பொற்புடன்‌ 
றார்கெழும்‌ புயநபி தருக்கின்‌ மீண்டனர்‌. 


முரசமும்‌ பேரிபு முழங்கத்‌ தாவிய 

பரிகளு மன்னவர்‌ பலருஞ்‌ சூழ்வர 
நரலையை நிகர்திரு நகரை நோக்கியே 
வரும்வழி யினிலொரு வசனங்‌ கேட்டனர்‌. 


துறுமலர்ப்‌ பொழிறிகழ்‌ மதீனஞ்‌ சுற்றிய 
சிறுகுடிப்‌ பாடிக டிடுக்குற்‌ றேங்கிடப்‌ 
பெறுநிரை யனைத்தையும்‌ பிடித்துத்‌ தெவ்வரிற்‌ 
குறுசெனு மவன்கொடு போயி னானென்றே. 


குரைகட லெனநிரை கொண்டு போயதோர்‌ 
தருமுகி றவழ்சபு வானென்‌ றோங்கிய 

வரையடி வாரத்தை நோக்கி மானபி 
பொருவில்வெம்‌ படையொடும்‌ போயி னாரரோ. 


இறையவ னுரைவழி யியற்றுந்‌ தூதுவர்‌ 
மறைமுதிர்‌ படையொடும்‌ வருகின்‌ றாரெனக்‌ 
குறுசெனு மவனிரைக்‌ குழுவு மூரும்விட்‌ 
டூறைவதில்‌ லெனவொளித்‌ தோடி னானரோ. 


வலனுற வடூஞ்சபு வானெ னும்பெரூ 

மலையடி வாரத்தின்‌ வந்தவ்‌ வூரிடை 
நிலைகொளு நிரையெலாங்‌ கொண்டு நீணபி 
சிலையயிற்‌ படையொடுந்‌ திரும்பி னாரரோ. 


கல்லடை திடருமுட்‌ காடூங்‌ கண்ணறாச்‌ 
செல்லடை நெடுவரைத்‌ திகரிச்‌ சூழலு 
மெல்லவன்‌ கதிர்கிடந்‌ தெரியும்‌ பாலையு 


முல்லையுங்‌ கடந்தொரு பொழிலை முன்னினார்‌. 


சேந்தன செழுங்கனி சிதறச்‌ சிந்திய 
வீந்தடர்‌ பொழிலிடத்‌ திறங்கி நந்நபி 
யாய்ந்தநல்‌ லறிவின ரமச்ச ரின்புற 
வாய்ந்ததோர்‌ பத்திரம்‌ வரைந்து கட்டினார்‌. 


3.16.12 


3.18.13 


3.18.14 


3.18.15 


3.18.16 


2-16-17 


3.18.18 


3.18.19 


3.18.20 


3.18.21 


41 


972 


973 


974 


975 


976 


977 


978 


979 


980 


981 


அகிலமன்‌ னப்துல்முத்‌ தலிபுக்‌ கன்புறு 
மகள்மகன்‌ அப்துல்லா வென்னு மன்னரை 
யிகலறு மனத்தவ ரிருத்தி முத்திரைத்‌ 
தகுதியிற்‌ பத்திரங்‌ கொடுத்துச்‌ சாற்றினார்‌. 


பாடிபத்‌ துனுநகு லாவிற்‌ பாங்குறக்‌ 
கூடியங்‌ குறைந்துகைக்‌ கொடுத்த பத்திர 
மூடிய முத்திரை முறித்துப்‌ பாசுரஞ்‌ 

சூடிய வுரைவழி துணிமி னென்றரோ. 


கண்ணெனப்‌ பிரிவின்மு ஹாஜி ரீன்களி 
லெண்மரை யவர்மொழிக்‌ கிணங்கச்‌ சேர்த்தினி 
துண்மகிழ்‌ தரவவ ணுறைகு வீரென 

மண்ணகம்‌ புகழ்முகம்‌ மதுவனுப்பினார்‌. 


நாயக ருரைத்தவை யுளத்தி னாட்டிநற்‌ 
றூயவ ரெண்மரும்‌ பரிவிற்‌ சூழ்வரப்‌ 

பாயரித்‌ துவசமுன்‌ படரப்‌ போயினர்‌ 
சீயமொத்‌ தப்துல்லா வென்னுஞ்‌ செம்மலே. 


தந்தைதம்‌ முன்னவ டருமத்‌ தால்வரு 
மைந்தரை யவணிடை யனுப்பி மன்னர்கோன்‌ 
சிந்திடத்‌ துயர்வரை சிதறத்‌ தாக்கிக்கைப்‌ 
பந்தென வருந்திறற்‌ பரியின்‌ மேற்கொண்டார்‌. 


திறல்வய வீரருஞ்‌ சேனை மன்னரு 
மறையொலி திசைதர வருமவ்‌ வேளையி 
லறபியி லொருவன்வந்‌ தடுத்தி யாவர்க்கு 
மிறையவன்‌ றூதர்மு னியம்பு வானரோ. 


முன்னவர்‌ மும்முறை மொழியி னீறினி 
னன்னபி யொருவருண்‌ டென்னு நாட்டத்தாற்‌ 


சென்னிலந்‌ தொறுந்தொறுந்‌ திரிந்துங்‌ காண்கிலா 


திந்நிலத்‌ தெதிர்ந்தன னூழி னேவலால்‌. 


மண்டலம்‌ புகழ்தரு முகம்ம தேநிழற்‌ 
கொண்டலங்‌ கவிகையுங்‌ குறிப்புங்‌ காட்சியுங்‌ 
கண்டவன்‌ பொருட்டுயர்‌ கார ணீகமொன்‌ 
றுண்டெனி லெனக்குவே றுறுதி யில்லையால்‌. 


என்றவ னுரைத்தன னேகன்‌ றூதுவர்‌ 
வென்றிகொ ளறபியை விளித்துச்‌ சேணிடை 
நின்றவத்‌ தருவினைக்‌ கூவி நின்னிடத்‌ 
தொன்றுமென்‌ றிசைதர வுரைத்திட்‌ டாரரோ. 


தூதுவ ரூரைவழி யறபி தூரத்தின்‌ 
மாதரு நிலையினை நோக்கி வாவெனக்‌ 
கோதறக்‌ கூறினன்‌ கூற வத்தருப்‌ 
பூதலம்‌ விரிதரப்‌ புறத்தெ முந்ததால்‌. 


3.18.22 


3.18.23 


3.18.24 


3:18:25 


3.18.26 


3:18:27 


3.18.28 


3.18.29 


3.18.30 


3.18.31 


42 


982 


983 


984 


985 


986 


987 


988 


989 


990 


எழுந்தருப்‌ பணர்சினை யாவும்‌ பின்னரின்‌ 
விழுந்திட வேரைமுன்‌ னீட்டி மேதினி 
யழுந்திட வூர்ந்ததி சயிப்ப வாசலச்‌ 
செழுந்தொடைப்‌ புயநபி திருமுன்‌ னின்றதே. 


வந்துநின்‌ றத்தரு மண்ணுள்‌ ளோர்களு 
மந்தரத்‌ தமரருங்‌ கேட்ப தாகவே 
சுந்தரம்‌ பெறச்சலாஞ்‌ சொல்லி யிந்நிலத்‌ 
துய்ந்தன னெனக்கலி மாவு மோதிற்றே. 


இருவகை மொழியுங்கேட்‌ டறபி யீங்குறை 
தருவினை முன்னுறை தானஞ்‌ சேர்தர 
வருளுகென்‌ றுரைத்தன னாதி தூதரு 
மொருமொழி செல்கென வுவந்து கூறினார்‌. 


வடவரைப்‌ புயநபி வசனங்‌ கேட்டலு 
முடைமர மிலையிலொன்‌ றுதிர்த ராமலே 
படர்பணர்‌ துயல்வர சலாம்‌ பகர்ந்தக 
மடைவபோ லேகிமுன்‌ னிடத்தி னாயதால்‌. 


தருப்புது மைகடரத்‌ தந்த நந்நபி 

திருப்பதக்‌ தினிற்சிரஞ்‌ சேர்க்கத்‌ தன்மன 
மொருப்படச்‌ செழுங்கலி மாவை யோதிநல்‌ 
விருப்பொடு நெறியிசு லாமின்‌ மேவினான்‌. 
காரணக்‌ குரிசில்நுங்‌ கமல மாமல 

ரீரடி யினுஞ்சஜ தாச்செய்‌ தேத்தியிப்‌ 
பாரிடைப்‌ பலன்பெறப்‌ பரிவி னோர்விடை 
தாருமென்‌ றுரைத்தனன்‌ றழைத்த புந்தியான்‌. 
அறபியிவ்‌ வுரைதர வழகின்‌ பேறுறத்‌ 
தறைசிரம்‌ படசஜ தாச்செய்‌ தேத்துவ 
திறைவனுக்‌ கல்லது மாந்தர்க்‌ கில்லென 


முறைமையின்‌ மறைவழி மொழிந்து காட்டினார்‌. 


துன்னிதழ்த்‌ தாமரைப்‌ பாதந்‌ தொட்டியா 
னென்னிரு விழிசிர மேத்த வாயினு 
முன்னுளத்‌ திசைந்தரு ளுரைசெய்‌ வீரெனப்‌ 
பொன்னகங்‌ காவலர்‌ பொருந்தி னாரரோ. 
அருமறை முகம்மதி னம்பொற்‌ றாளிணை 
யிருவிழி வைத்துமுத்‌ தாடி யாவர்க்கும்‌ 
பிரியமுற்‌ றொருசலா மோதிப்‌ பெட்புடன்‌ 
வரிசைபெற்‌ ற்றபிவாழ்‌ பதியிற்‌ போயினான்‌. 


வழிபடு மவனைநல்‌ வழியி லாக்கிமேற்‌ 
சுழிபடூ புரவியும்‌ படையுந்‌ துன்னவே 
யழிபடாப்‌ பெரும்புக ழரசர்‌ கேசரி 
பழிபடா திருந்துவாழ்‌ பதியை நண்ணினார்‌. 


அசீறாப்‌ படலம்‌ முற்றிற்று. 
ஆகப்‌ படலம்‌ 18க்குத்‌ திருவிருத்தம்‌.....991 


2.18.32 


3.18.33 


3.18.34 


3.18.35 


3.18.36 


3.18.37 


3.18.38 


3.18.39 


3.18.40 


3.18.41 


43 


992 


993 


994 


995 


996 


997 


998 


999 


1000 


3.19 பத்னுன்னகுலாப்‌ படலம்‌ (992-1006 ) 


மழைதவழ்‌ கவிகை வள்ளன்‌ முகம்மது தீனைப்‌ போற்றி 
யெழில்பெறு மப்துல்லாவு மெண்‌ மருங்‌ கூண்டு சுற்றிச்‌ 
சுழியெறி யாறுங்‌ கானுஞ்‌ சுரங்களுங்‌ கடந்து செந்தேன்‌ 
பொழிதரக்‌ கனிக டூங்கும்‌ பொழிலிடை மிறங்கி னாரால்‌. 


நபிதமை விடுத்து மூன்றா நாளினி லிறங்குங்‌ காவிற்‌ 
கவினுற வெழுதிக்‌ கட்டித்‌ தருங்கடு தசை யேந்திப்‌ 
புவிபுக ழப்துல்‌ லாநற்‌ புரவல ரெவருங்‌ கேட்டுச்‌ 
செவியினின்‌ மகிழ்ச்சி கூரத்‌ தெரிதர வாசித்‌ தாரால்‌. 


மக்கநன்‌ னகரார்‌ ஷாமுக்‌ கனுப்பிய முதலு மற்று 
மிக்கவத்‌ திரியு மாவு மீண்டவண்‌ வருநாண்‌ மட்டும்‌ 
புக்கியங்‌ குறைந்து கானிற்‌ போவதற்‌ கிடங்கொ டாமற்‌ 
றிக்கறப்‌ பறித்து வெட்டித்‌ திரும்புமென்‌ றிருந்த தன்றே. 


விரிந்தவா சகத்தைக்‌ கேட்டு விரைந்தெழுந்‌ தரச ரியாரும்‌ 
பரிந்ததா யிபுக்கு மக்க மெனும்பதி தனக்கு நாப்பண்‌ 
வரந்தரு நயினார்‌ சொன்ன பத்துனு நகுலா வென்னும்‌ 
புரந்தனி லிறங்கிப்‌ பாதைப்‌ புறந்தொருங்‌ காவல்‌ வைத்தார்‌. 


பாயரி போன்று சின்னாட்‌ பாதைகாத்‌ திருப்பச்‌ சாமிற்‌ 
போயின சரக்கு மாவு மொட்டகைக்‌ குழுவும்‌ பொங்கித்‌ 
தாயிபுக்‌ கிப்பாற்‌ பட்ட தெனுங்குறிப்‌ பறிந்து தத்த 
மாயுத மெடுத்துச்‌ சேர்த்துப்‌ புரவிமே லாயி னாரால்‌. 


பொன்னுநன்‌ மணியுந்‌ தூசும்‌ புரவியொட்‌ டகத்தி னேற்றிக்‌ 
கொன்னுறைக்‌ கதிர்வா டாங்கிக்‌ குமரரும்‌ வருத னோக்கி 
மின்னிலங்‌ கியவேற்‌ செங்கை முகம்மது விடுத்த வேந்தர்‌ 
பன்னக நெளியத்‌ தத்தம்‌ பரியொடூ மெதிர்ந்து கொண்டார்‌. 


செயலறு மருவ லாருந்‌ தீனவர்‌ படையுந்‌ தாக்கிக்‌ 
கயினுறை கழித்த வாளின்‌ கண்கடீக்‌ கனலக்‌ காதி 
வெயிலவன்‌ கதிரிற்‌ றூண்டும்‌ வெஞ்சரந்‌ தொடுத்து நீண்ட 
வமிலொடு மயில்க ணீட்டி யடூஞ்சமர்‌ விளைத்து நின்றார்‌. 


அமரிடை வெகுண்டு சீறிக்‌ காபிரி லம்றென்‌ றோதுங்‌ 
குமரன்முன்‌ னெதிர்ந்து தாவக்‌ கோளரி யப்துல்‌ லாகண்‌ 
டிமைசுட விழித்து முன்ன ரேகித்தம்‌ வாளால்‌ வாசிச்‌ 
சுமைகெட விரண்டு துண்டம்‌ படவுட றுணித்து நின்றார்‌. 


மருவல னம்றென்‌ போனு மாண்டபி னிருவர்‌ தாக்க 
விருவருக்‌ கிருவ ரேகி யெதிர்ந்துமற்‌ போரிற்‌ சேர்ந்து 
தரையிடை வீழ்த்தி வெளவிக்‌ கட்டூத றனைக்கண்‌ டேங்கி 
யொருவனு மோடி னான்மற்‌ றுளர்திசை சிதறி னாரால்‌. 


3.19.1 


உ 


ச 


3.19.4 


வல்‌ 


3.19.6 


கர்‌ 


5.19.5 


394 


44 


1001 


1002 


1003 


1004 


1005 


1006 


1007 


1008 


1009 


தாரையி னெதிர்ந்த நான்கு தலைவரி னொருவன்‌ வீந்தான்‌ 

வீரர்க ளிருவர்‌ தீனின்‌ வேந்தர்கை யினிற்கட்‌ டூண்டார்‌ 

போரெதி ராது மற்ற வொருவனும்‌ புறத்திற்‌ போனான்‌ 

வாருதி போல வந்தோர்‌ திசைதிசை மறுகி னாரால்‌. 3.19.10 


ஒட்டகத்‌ திரளு மேறும்‌ புரவியு மொளிரச்‌ சேர்த்த 

பெட்டகத்‌ தொகையுஞ்‌ செல்லப்‌ பிடித்தவ ரிருவர்‌ செங்கைக்‌ 

கட்டூட னடத்திச்‌ செவ்வேற்‌ காளைய ரினிது சூழ 

மட்டவி ழலங்கற்‌ றிண்டோண்‌ மன்னவர்‌ புறப்பட்‌ டாரால்‌. 3.19.11 


எண்ணொணாத்‌ திரகங்‌ கைக்கொண்‌ டெண்மரு மிலங்கும்‌ வேற்கை 
யண்ணலென்‌ றிசைக்குங்‌ கீர்த்தி யப்துல்லா வென்னும்‌ வேந்தும்‌ 

விண்ணினுந்‌ திசையுந்‌ தீன்தீ னெனுமொழி விளங்கக்‌ கூறிப்‌ 

பண்ணெலாம்‌ விழையாட்‌ டெய்தும்‌ பதியெனு மதீனஞ்‌ சேர்ந்தார்‌. 2.12.12 


அறைகட லவனி காக்கு மகுமதி னிடத்தை நண்ணி 

முறைமுறை பணிந்து போந்து நிகழ்ந்தவை மொழிந்து சேர்த்த 

சிறையுடன்‌ பொதியிற்‌ செய்த திரகத்தின்‌ றொகுதி காட்டித்‌ 

தறுகிலா தெழுந்து போற்றி யவரவர்‌ சார்பிற்‌ சார்ந்தார்‌. 3.19.15 


பூசலிட்‌ டடைய லாரைப்‌ பொருதுவெல்‌ லுவதற்‌ காகா 

மாசபே தத்திற்‌ பொன்னை வைத்தனர்‌ சின்னாட்‌ பின்ன 

ராசிலான்‌ கருணை கூர வாய்த்தொன்‌ றிறங்கை யாலே 

பாசமுற்‌ றவர்கேட்‌ கெல்லாம்‌ பகுந்தினி தளித்திட்‌ டாரால்‌. 3.19.14 


பிடித்தருஞ்‌ சிறையிற்‌ பட்ட பெயர்தலை விலைய தாகக்‌ 

கொடுத்தரும்‌ பொன்னான்‌ மக்கா புரத்தவர்‌ கொண்டு போனார்‌ 

வடித்தசொன்‌ மறையோர்‌ வாழ்த்த மன்னவ ரினிது போற்றத்‌ 

தொடுத்ததீன்‌ விளங்கச்‌ செய்து தூதுவ ரிருந்தா ரன்றே. 212.1 


பத்னுன்னகுலாப்‌ படலம்‌ முற்றிற்று. 
ஆகப்‌ படலம்‌ 19-க்குத்‌ திருவிருத்தம்‌....1006 


3.20 பதுறுப்‌ படலம்‌ (1007-1262) 


நெறியொடும்‌ புறுக்கா னன்னேர்‌ நிகழு மன்வருடந்‌ தன்னிற்‌ 

பெறுகதி றமலா லென்னப்‌ பெருகிய நோன்பு தன்னை 

யுறுதிகொண்‌ டெவர்க்குஞ்‌ செவ்வி யுறபறு லாக்கி னேனென்‌ 

றிறையவ னருளி னாயத்‌ திறங்கிய தெவர்க்கு மன்றே. 3.20.1 


உள்ளுறைந்‌ தெவர்க்குந்‌ தோன்றா துலகெலா நிறைந்த மேலோன்‌ 

விள்ளுதற்‌ கரிய வேத வழிமுறை விதித்த நோன்பை 

வள்ளனந்‌ நபியு நாலி யார்களு மற்று ளோருந்‌ 

தெள்ளிய மனத்தி னோடூஞ்‌ சிறப்புடன்‌ முடித்து வந்தார்‌. 3.20.2 


பறுலெனு நோன்பு நோற்று வருகையிற்‌ பதினே ழாய 
குறைவற வெள்ளி நாளிற்‌ குத்துபாத்‌ தொழுத பின்னர்‌ 


45 


1010 


1011 


1012 


1013 


1014 


1015 


1016 


1017 


1018 


மறுவறு மொற்றர்‌ தம்மில்‌ பசுபசா வென்னும்‌ வீரர்‌ 
முறைவழி தவறா வள்ளன்‌ முன்பணிந்‌ தெழுந்து நின்றார்‌. 
வியர்வுமெய்த்‌ தொய்வும்‌ பூண விசித்தகச்‌ சையுமா கத்தி 


னயர்வொடும்‌ விரைவின்‌ வந்தா யாதிதன்‌ தீனை மாறுங்‌ 
கயவர்தஞ்‌ செய்கை யாது கண்டனை யென்ன மார்க்கத்‌ 


துயர்நபி முகம்ம தின்பா லொதுங்கிவாய்‌ புதைத்துச்‌ சொல்வார்‌. 


மருக்கமழ்‌ சோலை சூழு மக்கமா நகரின்‌ வாழ்வு 
பெருக்கிநந்‌ தீனை மாறு பேசிய தலைவர்க்‌ குற்ற 
வுரக்கமு மணியுந்‌ தேச வாணிபத்‌ துறுதி யான 
சரக்குகள்‌ சின்னாண்‌ முன்னர்‌ ஷாமுக்குப்‌ போய தன்றே. 


அந்நக ரடைந்தி லாப மிரட்டிக்கு மதிக மாறிப்‌ 

பின்னரிந்‌ நாட்டுக்‌ கேய பெறுஞ்சரக்‌ கனைத்துங்‌ கொண்டு 
மன்னிய புரவி யேறு வரிநெடுங்‌ கழுத்தலி யாவுந்‌ 

துன்னிடச்‌ சுமைக ளேற்றித்‌ தொகுதிக டொகுதி யாக. 


இருநிதிச்‌ செல்வர்‌ நாற்ப திலக்குறுந்‌ தலைவர்‌ சூழ 

மருமலர்த்‌ தொடையல்‌ வேய்ந்த வரைப்புயன்‌ கறுபு மைந்த 
னருளறம்‌ பயிலாச்‌ சிந்தை யபாசுபி யானு மாகத்‌ 

தெரிவருஞ்‌ செம்பொற்‌ குப்பைத்‌ திரளொடும்‌ வருகின்‌ றாரால்‌. 


ஈதுபோ னமக்கு வாய்த்த திலையொரு காலத்‌ தேனு 

மாதவ விஃதென்‌ றோதி வாய்புதைத்‌ தொருங்கு நின்றார்‌ 
சூதர மொழியார்‌ சிந்தை தொட்டமெய்‌ யெழில்சேர்‌ வள்ளல்‌ 
காதினுட்‌ புகுந்து மாற்றங்‌ கருத்தையும்‌ வியத்திற்‌ றன்றே. 


தனுச்சர வேக மானும்‌ பசுபசா சாற்று மாற்ற 


நனைச்செழுந்‌ தொடையல்‌ வேய்ந்த தோழர்நால்‌ வருக்குங்‌ கூறித்‌ 
தொனிச்சதிர்‌ கடலந்‌ தானைத்‌ தொகைப்‌ படைத்‌ தலைவரியாரு 


மினிச்சடு தியினென்‌ முன்னர்‌ வருகவென்‌ றிசைமி னென்றார்‌. 


அடையல்‌ ரிடியே றன்ன அபாலுபா னாவைச்‌ செம்பொன்‌ 
மடறிகழ்‌ கமல வாவி மதீனமா நகர்க்கு மற்றப்‌ 

புடைபடூ நகர்க்குஞ்‌ செங்கோற்‌ புரந்தர ரிவரே யென்ன 
விடையறா மறையின்‌ நீஞ்சொன்‌ முகம்மதாண்‌ டிருத்தி னாரால்‌. 


வேறு 
பழுதி லாதெமெய்‌ முதலவன்‌ பறுலெனப்‌ பணியுந்‌ 
தொழுகை நேரிமா மெனச்செயுந்‌ தொழின்முறை சிறப்பப்‌ 
பொழியு நன்மறை நாவினர்‌ புகலுநா லெவையும்‌ 
வழுவி லிபுனும்மி மக்த்தூமைத்‌ தலைமையா வைத்தார்‌. 


வேறு 
வீரவெண்‌ மடங்க லென்னும்‌ விறலபூ பக்கர்‌ வேக 
மாருத மடங்கத்‌ தாவும்‌ வயப்பரி யுமறுஞ்‌ சேந்த 
கூரயி றாங்குஞ்‌ செங்கைக்‌ கோவுது மானும்‌ வெற்றித்‌ 
தார்கெழும்‌ வடிவா ளேந்துந்‌ தடப்புய அலியும்‌ வந்தார்‌. 


3.20.3 


3.20.4 


3.20.5 


3.20.6 


3.20.7 


3.20.8 


3.20.9 


3.20.10 


3.20.11 


3.20.12 


46 


1019 


1020 


1021 


1022 


1023 


1024 


1025 


1026 


1027 


1028 


இயன்மறை தெரிமு ஹாஜி ரீன்களெண்‌ பத்து மூன்று 
பெயருமன்‌ சாரி மாரிற்‌ பேர்பெறுந்‌ தலைமை மிக்கோ 
ருயரிரு நூற்று முப்பத்‌ தொருபெய ரவருங்‌ கைவா 
ளயருறா வெற்றி வீரத்‌ தவருட னீண்டி னாரால்‌. 


இருபுறக்‌ கரட தாரை மதசல மிறைத்து நிற்கும்‌ 

பொருகரிக்‌ கணங்க ளென்னப்‌ புலிக்குழாந்‌ திரண்ட தென்ன 
வரையிடை கிடந்து சீறு மடங்கலேற்‌ றினங்க ளென்ன 
விரிகடற்‌ றானை சூழ வேந்தர்க டிரண்டு மொய்த்தார்‌. 


திரைக்கடற்‌ கடுப்ப வேந்தர்‌ சேனைகொண்‌ டீண்டத்‌ தாவும்‌ 
பரிக்குழா நெருங்கச்‌ சேர்ந்த படைக்கலன்‌ செறிந்து மின்ன 
மருக்கமழ்‌ படலைத்‌ திண்டோண்‌ மலையென வளர வள்ள 

லருக்கனொத்‌ தெழுந்து வெம்போ ரணிகல னணிய லுற்றார்‌. 


தண்ணொளி விலகி வீசுஞ்‌ சபூகெனுந்‌ தலைச்சோ டிட்டு 
வெண்ணிலாக்‌ கதிரிள்‌ கற்றை மின்னினைப்‌ பொதிந்த தென்ன 
வண்ணவெண்‌ சறுபாற்‌ றொட்டூ மருங்கினிற்‌ சுருக்கி வீக்கிக்‌ 
கண்ணொளி கவருஞ்‌ சோதிக்‌ கஞ்சுகி கவினச்‌ செய்தார்‌. 


ஒலியல்மே இருத்திச்‌ செவ்வி யொளிருங்குற்‌ றுடைவா னென்னுங்‌ 


கலிபினைச்‌ சேர்த்த காட்சி கருதல ருயிரை நாளும்‌ 
பலியெனக்‌ கருள்வீ ரென்னப்‌ பருமணிக்‌ கச்சின்‌ கையான்‌ 
மலிபுகழ்‌ மருங்கு சேர்ந்து வருடுவ போன்ற தன்றே. 


திருநபிக்‌ கேவல்‌ யானுஞ்‌ செய்குவ னென்ன வெய்யோன்‌ 
வெரிநிடத்‌ துறைந்த போல விளங்குகே டகத்தைச்‌ சேர்த்துத்‌ 
சொரிகதிர்‌ வயிர மாலைத்‌ தோள்வரை யிடத்திற்‌ றோன்றி 


யொருபிறை கிடந்த தென்னத்‌ தனுவொரு புறத்திற்‌ கொண்டார்‌. 


வெய்யவன்‌ கதிரின்‌ வேக விசையின வேத வாய்மை 
யையனுக்‌ கொன்று நூறா யிரமென வமைந்த வேவல்‌ 
செய்வன திகாந்த மட்டுஞ்‌ செல்வன திறத்த வெண்ணில்‌ 
பெய்சரக்‌ காபூ றென்னுந்‌ தூணிபிற்‌ புறத்திற்‌ சேர்த்தார்‌. 


மறுவிலு கைபத்‌ தென்னு மரவயி ரத்திற்‌ செய்த 

குறுசூனுந்‌ தண்ட மேந்திக்‌ குலக்கொழுந்‌ தனைய கற்பிற்‌ 
பொறைமயில்‌ கதீஜா வீந்த பொலன்மணி வேலுந்‌ தாங்கி 
யிறைவனை வாழ்த்தி யேத்தி முகம்மது மெழுந்தா ரன்றே. 


தாவிடின்‌ மனத்தை யொக்குந்‌ தாக்கிடி னிடியே றொக்கு 
மேவிடிற்‌ றிகிரி யொக்கு மெதிர்ந்தவர்க்‌ கெரியை யொக்கும்‌ 
பூவிடத்‌ தடலின்‌ வங்கூழ்‌ போன்றிடும்‌ சக்பென்‌ றோது 
மாவினைக்‌ கொணர்மி னென்ன முகம்மது சரணம்‌ வைத்தார்‌. 


கடலினைக்‌ கலக்க வென்றோ கதிர்துகள்‌ படுத்த வென்றோ 
வடவரை தகர்க்க வென்றோ மண்ணிலம்‌ பிளக்க வென்றோ 
வடையலர்‌ பதியை யின்னே யந்தரத்‌ திடுக வென்றோ 
தடமுறுங்‌ கடினவாசி தாள்பெயர்த்‌ திட்ட தம்மா. 


3.20.13 


3.20.14 


3.20.15 


3.20.16 


3.20.17 


3.20.18 


3.20.19 


3.20.20 


3.20.21 


3.20.22 


47 


1029 


1030 


1031 


1032 


1033 


1034 


1035 


1036 


1037 


1038 


உவரியுண்‌ டெழுந்த காரி னொலித்தவொட்‌ டகத்தின்‌ பேரி 
புவியிட மதிரப்‌ பொங்க முரசங்கள்‌ புடையி னார்ப்ப 
நவுரிகா களங்கள்‌ சின்ன நரலையின்‌ கலித்து விம்மப்‌ 
பவுரிகொள்‌ பரிமுன்‌ செல்ல நடந்தது பதாதி வெள்ளம்‌. 


பரிசைகே டகம்வாள்‌ சொட்டை பட்டயஞ்‌ சுரிகை தண்ட 
மெரிசெய்வேல்‌ சவளங்‌ குந்த மிடுசரத்‌ தூணி வல்வில்‌ 
வரிசையி னிரையி னேந்தும்‌ வயவரும்‌ பரியு மற்றும்‌ 
விரலிட மின்றி யெங்கு நெருங்கின படையின்‌ வெள்ளம்‌. 


மண்களி லரசு வைகும்‌ வன்குபிர்க்‌ களைக டர்த்துப்‌ 
பண்கெழு மிறசூல்‌ வேதப்‌ புகழ்முனம்‌ படர்ந்த தென்னக்‌ 
கண்களித்‌ தமரர்‌ வாழ்த்தக்‌ கடிதினு காபென்‌ றோதும்‌ 


வெண்கதிர்‌ வெள்ளை வெற்றிக்‌ கொடியைமுன்‌ விரித்திட்‌ டாரால்‌. 


மிடலுறும்‌ வெற்றி யுக்கா பெனுங்கொடி மிசஃபு கைக்கொண் 
டடனபி முன்பு செல்ல வலிமுனங்‌ கொடியொன்‌ றேகத்‌ 
தடமுறு மதீனா வேந்தர்‌ தம்முனங்‌ கொடியொன்‌ றேக 
விடனறக்‌ கவிகை வெள்ள மெங்கணும்‌ பரந்த தன்றே. 


பரந்தகல்‌ விசும்பு தோன்றா மறைத்தன படல தூளி 
விரிந்தவப்‌ படல தூளி மறைத்தன கொடியின்‌ வீக்க 
நிரைந்தன கொடியின்‌ வீக்க மறைத்தன கவிகை நீத்தஞ்‌ 
சொரிந்தன கவிகை நீத்த மறைத்தன கவரித்‌ துள்ளல்‌. 


படர்திரைக்‌ கடலி னோதை கடந்தன படையி னோதை 
புடைபடும்‌ படையி னோதை கடந்தன புரவி யோதை 
கடுவிசைப்‌ புரவியோதை கடந்தன கரியி னோதை 
தடவரைக்‌ கரியி னோதை கடந்தன சலவாத்‌ தோதை. 


உலம்பொரு தோளிற்‌ றுன்னு மாலைக ளுகுத்த தேனுங்‌ 
கலன்பல வணிந்த மெய்யி னழிந்திடுங்‌ கலவைச்‌ சேறும்‌ 
விலங்கலின்‌ புறத்துந்‌ தாவும்‌ வெம்பரி விலாழி நீரு 
நிலன்படப்‌ பிறந்த சேற்றா னெடும்பணை போன்ற தன்றே. 


கடிமலர்க்‌ குவளைக்‌ காடுங்‌ கமலமு நெரிந்து சிந்தக்‌ 
குடைகொடி செறிந்த தொப்பக்‌ குருகின மிரியல்‌ போகப்‌ 
புடைபடூங்‌ கதலிச்‌ சூழல்‌ பூங்கரும்‌ படவி மாய 

மடை செறி தடங்கள்‌ சூழ்ந்த மருதம்விட்‌ டகன்று போனார்‌. 


நீட்டிலை மிடறு சாய்த்த நெடுங்கதிர்த்‌ தினையின்‌ சார்பிற்‌ 
கோட்டலர்‌ கமழுங்‌ கூந்தற்‌ குறத்தியர்‌ கவண்கல்‌ லேந்திப்‌ 
பாட்டிசை மிழற்றுஞ்‌ செவ்வாய்ப்‌ பசுங்கிளி கடியு மோதை 

கேட்டினி தாமாத்‌ துஞ்சுங்‌ கிளைவரைச்‌ சாரல்‌ போந்தார்‌. 


ஆம்பலங்‌ குழலின்‌ வாய்வைத்‌ தாயர்க ளிசைக்கு மோதைத்‌ 
தேம்பினி மதுரத்‌ தீம்பால்‌ செவிமடுத்‌ தினிது மாந்தி 

வாம்பரி வீர ரியாரு முகம்மதின்‌ சலவாத்‌ தோதிப்‌ 
பூம்பொழிற்‌ கொன்றை வேலி முல்லையுங்‌ கடந்து போனார்‌. 


3.20.23 


3.20.24 


3.20.25 


3.20.26 


320.27 


3.20.28 


3.20.29 


3.20.30 


3.20.31 


3.20.32 


48 


1039 


1040 


1041 


1042 


1043 


1044 


1045 


1046 


1047 


1048 


விரிபரற்‌ பொரிசெம்‌ பாலை வெறுநிலங்‌ கடந்து விம்மி 
முரிதருந்‌ திவலை தூற்று முகிற்குடை நிழலி னேகி 


யெரிவிழிப்‌ பேழ்வாய்‌ வெண்பன்‌ மடங்கலேற்‌ றினங்கள்‌ போன்றோர்‌ 


வரையிடை வயவர்‌ சூழ முகம்மதுற்‌ றிறங்கி னாரால்‌. 


வடிசுதை தீற்று மாட மதீனமா நகரின்‌ வள்ளல்‌ 

கொடுூவரி யினங்கள்‌ போன்ற குழுவுடன்‌ பாதை நாப்பண்‌ 
படைகொடூ முறைந்தா ரென்னும்‌ பருவர லொற்றர்‌ கூற 

வடலபா சுபியான்‌ கேட்டோ ரடவியி னிறங்கி னானால்‌. 


எண்ணிறத்‌ தனைய செம்பொ னிடூஞ்சுமைத்‌ தொகுதி யாவுங்‌ 
கண்ணென வொருங்கு சேர்த்துக்‌ காவலி னிருந்து நேமி 
மண்ணகம்‌ பரவு மக்கா மாநக ரரரசர்க்‌ கெல்லாம்‌ 

விண்ணபத்‌ திரத்தைக்‌ தீட்டி விரைவுட னனுப்பி னானால்‌. 


பத்திரஞ்‌ சிரசி னேந்திப்‌ பாதைவிட்‌ டொருபாற்‌ சென்று 
குத்திரப்‌ புறங்க ணீந்திக்‌ கொடூமரச்‌ சரத்தி னேகிப்‌ 
புத்தொளி விரிக்கு மாட மக்கமா புரத்தின்‌ வேந்தர்‌ 
மொய்த்தபே ரவையி னண்ணி வைத்தனன்‌ முடங்க லன்றே. 


அபுஜகல்‌ முதன்மற்‌ றுள்ளோ ரனைவரும்‌ திரண்டு வைகிப்‌ 
கவினுறும்‌ ஷாமுக்‌ கேகி வருமவர்‌ கடிதிற்‌ நீட்டி 
யிவண்விடுத்‌ தனுப்பு மோலை தனைவிரித்‌ தியம்பு கென்னச்‌ 
செவிவழி புகுதக்‌ கேட்டோர்‌ செவ்வியன்‌ வாசிக்‌ கின்றான்‌. 


ஷாமெனும்‌ பதியை நீந்தித்‌ தலவர்நாற்‌ பதின்மர்‌ சூழ 
வேமமும்‌ பண்டமியாவுங்‌ கொண்டியான்‌ வருவ கேட்டு 
மாமதி னாவின்‌ வைகு முகம்மது படைகோ டெய்திப்‌ 
பூமனு முபய மார்க்கப்‌ பொறையிடத்‌ திறங்கி னானால்‌. 


இன்னணம்‌ பதியி லுள்ளோ ரியாவருந்‌ திரண்டு பூவிற்‌ 
பன்னரும்‌ படைகொண்‌ டீண்டிப்‌ பாதையி னாப்பண்‌ வைகு 
மன்னவன்‌ முகம்ம தென்போன்‌ வலிகெடூத்‌ தவனை வீழ்த்தி 
நந்நிலை யெடுத்துச்‌ சீர்த்தி நாட்டுத றுணிதல்‌ வேண்டும்‌. 


இல்லெனி லெம்மோ டூற்றோ ருயிர்செகுத்‌ தெனையு மாய்த்துச்‌ 
சொல்லரும்‌ பணியும்‌ பண்டத்‌ தொகுதியுங்‌ கவர்ந்து வாரி 
யொல்லையிற்‌ கொடுபோய்த்‌ தன்னூ ௬றைகுவ னுறுதி யென்ன 
மல்லலம்‌ புயத்தான்‌ நீட்டும்‌ பாசுரம்‌ வாசித்‌ தானால்‌. 


ஓலைவா சகத்தை கேட்டங்‌ குயர்பதித்‌ தலைவ ரியாரு 
மாலையும்‌ புயமும்‌ வாகு வலயமுங்‌ குலுங்க நக்கிச்‌ 

சீலமு மறனுந்‌ தேய்த்த சிறுவரி லொருவ னின்னே 
சாலவும்‌ வலிய னென்றாற்‌ சாற்றுவ தென்கொாண்‌ மாதோ. 


அடவியற்‌ கரந்து பாதை யவர்களைத்‌ தடிந்து முன்ன 
ருடைமைகோ டூறைந்தா னம்மாற்‌ காப்பதொன்‌ றின்மை யாலே 
படையொடு மின்னும்‌ வந்தா னினிப்பகை தவிர்த்தி டேமாற்‌ 
புடவியின்‌ முகம்ம தென்போன்‌ புகழ்நிலை நிறுத்து வானால்‌. 


3.20.33 


3.20.34 


3.20.35 


3.20.36 


3.20.37 


3.20.38 


3.20.39 


3.20.40 


3.20.41 


3.20.42 


49 


1049 


1050 


1051 


1052 


1053 


1054 


1055 


1056 


1057 


1058 


அருநிதிக்‌ கிடையூ றாய்வந்‌ தடுத்தவன்‌ றன்னை மின்னே 
பொருதடர்ந்‌ தவனை வீழ்த்தி யாவிவிண்‌ புகுத்தே மாகிற்‌ 
பரவைசூழ்‌ நிலத்தி னந்தம்‌ படைக்கலன்‌ சுமந்த கையி 
னுரமென்னாம்‌ வீர மென்னா முயர்குடித்‌ தலைமை யென்னாம்‌? 


எனவெடுத்‌ திசைத்த மாந்தர்க்‌ கெதிரிருந்‌ தகத்தி னக்கி 
வினையமுற்‌ பவித்த புந்தி யபூஜக லென்னும்‌ வீரன்‌ 


மனமுமுள்‌ ளறிவு முட்க வயிரமு மறனும்‌ பூணச்‌ 


சினமொடுங்‌ கண்கள்‌ சேப்ப வொருமொழி தெரிந்து சொல்வான்‌. 


பிறந்தநாட்‌ டொடுத்து வாய்வீண்‌ பேசுவ தலது நம்மான்‌ 
மறந்தரப்‌ புகழே தேனும்‌ வாய்மையின்‌ முடித்த துண்டோ 
அறந்தவிர்‌ நமர்கட்‌ கெல்லா மாண்மையின்‌ பெயரு முண்டோ 
வெறுந்தரை தடவன்‌ மாற்றம்‌ விடுமின்கள்‌ விடூமி னென்றான்‌. 


ஆட்டிறத்‌ தனைய வீர னபூஜகு லுரைத்த மாற்றங்‌ 
கேட்டலுந்‌ தலைவ ரெய்தாக்‌ கோபத்தீக்‌ கிளரப்‌ பொங்கி 
நீட்டிய வுயிர்ப்பு வீங்கி நெடுங்கரம்‌ பிசைந்து விம்மித்‌ 
தோட்டுணை வரைக ணோக்கி வீரத்திற்‌ றுணிந்து நின்றார்‌. 


மறித்தெதிர்‌ பாதை புக்கு முகம்மதின்‌ சிரத்தை யின்னே 
தறித்தபா சுபியான்‌ றுன்பந்‌ தவிர்த்திடே மாகி லியார்க்குங்‌ 
குறித்துயிர்க்‌ குயிராய்‌ நின்ற குபலெனுந்‌ தம்பி ரானை 
வெறுத்தழற்‌ குழியில்‌ வீழும்‌ வீணர்க ளாவே மென்றார்‌. 


தனதுயிர்த்‌ தலைவ ரிந்த வஞ்சினஞ்‌ சாற்றத்‌ தீமை 
புனையபூ ஜகுலென்‌ றோதும்‌ புன்மையன்‌ றானும்‌ வாளான்‌ 
முனைமுகம்‌ மதுவை வீழ்த்தி முடிதுகள்‌ படுத்தே னாகின்‌ 
மனைவியைப்‌ பிறருக்‌ கீந்த மதியிலி யாவே னென்றான்‌. 


அரசபூ ஜகல்சொன்‌ மாற்ற மனைவர்க்கு மிஃதே யென்னப்‌ 
புரவல ரெவரு மொத்துப்‌ பொருபடை யாவுந்‌ தத்த 
நிரையொடும்‌ வருக வென்ன முரசநீண்‌ மறுகு தோறும்‌ 
விரைவொடூ மறைக வென்றா ரன்னது விளக்கி னாரால்‌. 


முரசதி ரோதை கேட்டு மொய்ந்ந்க ருள்ளோ ரெல்லாம்‌ 
விரிகதி ரெஃகங்‌ கூர்வாள்‌ வின்மழுச்‌ சவளங்‌ குந்தங்‌ 
கரதலத்‌ தேந்தித்‌ தாவுங்‌ கடூம்பரித்‌ திரளி னோடு 
மிருளறுங்‌ ககுபத்‌ துல்லா வெனுமிடத்‌ தெய்தி னாரால்‌. 


கேடக மருங்கு சேர்த்துக்‌ கிளரொளி வடிவாட்‌ டாங்கிச்‌ 
சோடணிந்‌ தரிய செம்பொற்‌ சுடர்மணிக்‌ கடகம்‌ பூண்டு 
தேடரும்‌ வெற்றி மாலை சென்னியி னிலங்கச்‌ சூடி 
யாடலம்‌ பரியி னேறி சைபத்து மவணின்‌ வந்தான்‌. 


வெஞ்சின மடங்க லென்ன வெகுளியி னெழுந்து சேந்த 
கஞ்சுகி யணிந்து சந்தக்‌ கதம்பமான்‌ மதங்கள்‌ பூசிச்‌ 
செஞ்சுடர்‌ மணித்தண்‌ டேந்தித்‌ திரண்மணிப்‌ புயங்கள்‌ விம்ம 
வஞ்சினங்‌ கூறித்‌ தாவும்‌ வாசிமே லுமையா வந்தான்‌. 


3.20.43 


3.20.44 


3.20.45 


3.20.46 


3.20.47 


3.20.48 


3.20.49 


3.20.50 


3.20.51 


3.20.52 


50 


1059 


1060 


1061 


1062 


1063 


1064 


1065 


1066 


1067 


1068 


மணியணி பலவுந்‌ தாங்கி வச்சிர வுடைவாட்‌ சேர்த்துக்‌ 
கணைசொரி தூணி வீக்கிக்‌ கார்முகங்‌ கையி னேந்தி 
யணியணி வீரர்‌ சூழ வாலயம்‌ புகுந்து தாழ்ந்து 

பணிதர குபலைப்‌ போற்றி யுத்பத்தும்‌ பரியின்‌ வந்தான்‌. 


சுரிகையை மருங்கு சேர்த்துச்‌ சொரிகதி ரிலைவே லேந்திக்‌ 
குரகத நடத்தி வெல்வேற்‌ குமரர்கள்‌ பல்லர்‌ சூழ 

வரியென வெகுளி பொங்கி யாண்மையும்‌ வலியுங்‌ கூறி 
விரிதருங்‌ கவிகை நீழ லபூஜகல்‌ விரைவின்‌ வந்தான்‌. 


இன்னன வேந்த ரோடு மெண்பஃ தரசர்‌ மொய்ப்ப 
வந்நக ரறபிக்‌ காபி ராயிரம்‌ பெயர்கள்‌ சூழ 

மன்னிய சீறூ ர௬ற்ற மைந்தர்க ளெவரு மீண்ட 
பொன்னக ரென்னு மக்கா புரத்தினிற்‌ புறத்துற்‌ றாரால்‌. 


காணுதற்‌ கிறுதி யில்லாத்‌ திறத்தினர்‌ கவலும்‌ வெற்றிப்‌ 
பூணின ருயிரை யீந்து புகழினை நிறுத்தும்‌ பொற்பார்‌ 
மாணுறுங்‌ கிரியுங்‌ கீறி வகிர்ந்தெடுத்‌ தெறியும்‌ வல்லார்‌ 
சேணுற நிவந்த வூழித்‌ தீயையு மவிக்கு நீரார்‌. 


புடவிதொட்‌ டெழுந்து வானிற்‌ போவன போன்று மேன்மேற்‌ 
படர்திசை யெட்டூ மெட்டிப்‌ பறப்பன போன்றுந்‌ துள்ளிக்‌ 
கடிதிரை யுவரி யேழுங்‌ கடப்பன போன்று வாகை 
விடுவிடென்‌ றதிர்ந்து தாவும்‌ வெம்பரிக்‌ குழுவின்‌ வேகம்‌. 


பரிகளிவ்‌ வண்ணஞ்‌ சான்ற நிலம்பரப்‌ பின்றித்‌ தோன்ற 
வெரிவிழி கலுழ வேந்த ரிளையருங்‌ குழாங்கொண்‌ டீண்ட 
வரமுறும்‌ வெற்றி வள்ளன்‌ முகம்மதை வெல்வே னென்னப்‌ 
பொருபடைப்‌ பெருக்க நோக்கி யபூஜகல்‌ பூரித்‌ தானால்‌. 


வயிரொடு சின்ன மார்ப்ப வலம்புரி முழங்க வாரி 

பெயுமுகி லிடியே றென்னப்‌ பேரிகைக்‌ குழாங்கள்‌ பொங்க 
வெயிலவன்‌ கதிர்க டோன்றா வெள்ளைவெண்‌ கவிகை மொய்ப்பத்‌ 
துயல்வருங்‌ கொடிக டூன்னத்‌ துரகத நடத்தி னாரால்‌. 


கதக்கடல்‌ பரந்த தென்னக்‌ கடந்தெழுஞ்‌ சேனை வெள்ளப்‌ 
பதத்துக ளெழுந்து மேகப்‌ படலங்க ளனைத்து மூடி 
மதித்தவெண்‌ டிசையுந்‌ திக்கும்‌ வானினுஞ்‌ செறிந்து நாளு 
மதிர்த்திரைப்‌ பரவை வேலை யலையையுஷ்‌ சுவற்றிற்‌ றன்றே. 


பவளங்கள்‌ குலைசாய்த்‌ தென்னப்‌ பழுத்தசெஞ்‌ சாலிக்‌ காடூந்‌ 
தவளவெண்‌ டரளஞ்‌ சிந்துஞ்‌ சலஞ்சலத்‌ தடமுங்‌ காவுந்‌ 
திவளொளிக்‌ குவளைக்‌ காடூந்‌ திசையெலாம்‌ வழிய தாக 
விவளவென்‌ றெண்ண வொண்ணா தெழுந்தன சேனை வெள்ளம்‌. 


அடவிக ணெரியக்‌ கானி னாறுகள்‌ சேற தாகப்‌ 

புடைபடூ மிறும்புங்‌ கல்லும்‌ பொடி படூ நூறதாகத்‌ 
திடரிடங்‌ குழிய தாகக்‌ குழியிடந்‌ திடர தாகப்‌ 
படர்கொடி விசும்பு தூண்டப்‌ படைக்கட னடந்த தன்றே. 


3.20.53 


3.20.54 


3.20.55 


3.20.56 


2௮0௮7 


3.20.58 


3.20.59 


3.20.60 


3.20.61 


3.20.62 


51 


1069 


1070 


1071 


1072 


1073 


1074 


1075 


1076 


1077 


1078 


கவிகையி னெருக்க மென்கோ கவரியி னெருக்க மென்கோ 


சிவிகையி னெருக்க மென்கோ செழுங்கொடி நெருக்க மென்கோ 


குவிபரி நெருக்க மென்கோ கொற்றவர்‌ நெருக்க மென்கோ 
சவுரியர்‌ நெருக்க மென்கோ யாதெனச்‌ சாற்ற மாதோ. 


விரிபெருங்‌ கடலந்‌ தானை வெள்ளமீக்‌ கெழுந்து பாலைப்‌ 
பரல்வழி கடந்து வேற்றுப்‌ பாடிக ளகன்று முட்சார்‌ 
பொரியரைக்‌ காடு நீந்திப்‌ பொருப்பிட மனைத்தும்‌ போக்கி 
யிருளறற்‌ கொழிக்குங்‌ கான்யாற்‌ றிடத்தினி லிறுத்த தன்றே. 


அரியுளைக்‌ கேச பந்தி யாடலம்‌ பரிக ளியாவு 

நிரைநிரை நிரைத்துப்‌ பேரிச்‌ சுமைநெடுங்‌ கழுத்தல்‌ சேர்த்து 
முருகுமிழ்‌ வெற்றி மாலை முரட்படை வேந்தர்‌ வீரர்‌ 

வரிவயப்‌ போத்துச்‌ சூழ்ந்த மடங்கலின்‌ வகி னாரால்‌. 


விண்கணி னமர ரியாரு மெல்லடி பரவி போற்று 
மொண்கதி ருருவ வள்ளற்‌ குறுபகை யாகிக்‌ கூண்ட 
புண்கதி ரெஃக மேந்தும்‌ புரலவர்‌ முகநோக்‌ காது 


கண்களைப்‌ புதைத்து வெய்யோன்‌ மேற்றிசைக்‌ கடலு ளானான்‌. 


கதிரவன்‌ கடலிற்‌ புக்கான்‌ கங்குலங்‌ காலைப்‌ போழ்தி 
னதிர்கட றுயிலு மாறா யனைவருந்‌ துயில்வ தானார்‌ 

சதிவர வறியாச்‌ சிந்தை யபூஜகல்‌ தானு மற்றக்‌ 

கொதிநுனை வேலி னோருங்‌ கொடூங்கன வடுப்பக்‌ கண்டார்‌. 


வெருவருங்‌ கனவு தோன்ற விழித்தெழுந்‌ தரச ரியாரு 
மொருவருக்‌ கொருவர்‌ விள்ளா துள்ளத்தி னொடுக்கா நின்றா 
ரெரிகதிர்ப்‌ பரிதி வெய்யோ னெழுந்தன னெழுந்த பின்னர்‌ 
முரசுசங்‌ கொலிப்பப்‌ பொங்கி யெழுந்தது மூரித்‌ தானை. 


கடூநடைப்‌ புரவி வெள்ளத்‌ தொட்டகங்‌ கலித்துப்‌ பொங்க 
மிடலுடைக்‌ கதிர்வெள்‌ வேலும்‌ வில்லொடூ மிடையத்‌ தாங்கிப்‌ 
படரரி யினங்க ளென்னக்‌ காளையர்‌ பல்ல ரேக 

விடுகொடை கவிப்ப மன்ன ரேகியோர்‌ புறத்தி லானார்‌. 


ஷாமினின்‌ றெழுந்த பின்னர்‌ தம்படை யலது வெற்றி 
மாமதிட்‌ புரிசை மக்கா மாநகர்ப்‌ படையி னோடு 

மாமதி யறியாச்‌ சிந்தை யபூஜகல்‌ வந்த வாறுந்‌ 

தோமறு மொற்றர்‌ வள்ளன்‌ முகம்மதுக்‌ கறியச்‌ சொன்னார்‌. 


இருவ கைப்பெரும்‌ படையும்வந்‌ தடுத்ததென்‌ றிசைப்ப 
மரும லர்ச்செழும்‌ புயநபி முகம்மது கேட்டுத்‌ 

திருகு வெஞ்சினத்‌ திருநிலம்‌ பிளந்துமண்‌ சிதறப்‌ 
பொரும றாமத கயமென விருக்குமப்‌ போழ்தில்‌. 


முகிற்ப ரப்பிய நிழல்வரு முகம்மது தமக்குப்‌ 

பகுப்ப தற்கிட மில்லெனும்‌ பரம்பொரு எருளா 
லிகற்ப டூம்பகை யிரண்டிலொன்‌ றுமதுகை யிடத்தி 
னகப்ப டூத்தின னெனுமொழி யிறங்கிய தன்றே. 


3.20.63 


3.20.64 


3.20.65 


3.20.66 


3.20.67 


3.20.68 


3.20.69 


3.20.70 


3.20.71 


3.20.72 


52 


1079 


1080 


1081 


1082 


1083 


1084 


1085 


1086 


1087 


1088 


ஒக்க லின்புக ழபூபக்கர்‌ தமையர சுமறை 

மிக்குத்‌ தாதைமற்‌ றுளமதி யரையெதிர்‌ விளித்துப்‌ 
பக்க லின்புற விருத்திவெண்‌ ணினும்புகழ்‌ பரப்புந்‌ 
தக்க வாய்மையின்‌ முகம்மது சாற்றுவ ரன்றே. 


படரும்‌ வெம்பகை யிரண்டிலொன்‌ றுமதுகைப்‌ படுமென்‌ 
றுடைய நாயக னாயத்து மிறங்கின துலவிச்‌ 

சுடரும்‌ வேற்படை யபூஜகல்‌ தனைத்துணி துணிப்பப்‌ 
புடவி மேலமர்‌ விளப்பதோ வல்லது புகழீர்‌. 


அரும்பு மென்மலர்‌ வாவிசூழ்‌ ஷாமிருந்‌ தடுப்ப 
வரும்பெ ரும்பொரு ளனைத்தையும்‌ படையுடன்‌ வளைந்து 
கரம்ப டூத்திடத்‌ துணிவதோ கருத்தினிற்‌ றெளிந்து 


விரும்பி ரண்டிலொன்‌ றுரைமின்க ளெனுமொழி விரித்தார்‌. 


வனையு நீண்முடி முகம்மது முரைப்பவண்‌ டரளம்‌ 
புனையு மார்பினர்‌ கருத்தினுண்‌ மதியெலாம்‌ பொருத்தி 
நினைவி னேர்வழி யிஃதுமுத்‌ திரையென நிறுத்திக்‌ 
கனைகொள்‌ வாம்பரி மன்னபூ பக்கர்கட்‌ டூரைப்பார்‌. 


அறமு மின்பமும்‌ வளர்த்திட முலகெலா மளிப்பத்‌ 
திறன ளித்திடூஞ்‌ சேரலர்‌ பகையையுஷஞ்‌ சிதைக்கும்‌ 
வெறுமை கண்டவர்‌ தம்மைமேன்‌ மையரென வியந்து 
நிறையி லாப்பெரும்‌ புகழ்தரு முலகினி னிதியே. 


என்னு நீர்மையிற்‌ சாமினி லிருந்திவ ணடைந்த 
பொன்னை யாம்வசப்‌ படுத்துத னன்கெனப்‌ புகழு 
மன்ன தோற்றுதெற்‌ கெனவினி துரைத்தனர்‌ மகிழ்வி 
னன்ன தேகருத்‌ தெனவிரு வருமறைந்‌ தனரால்‌. 


மாது லன்முதன்‌ மூவரும்‌ வழங்கிய வசனங்‌ 

காதி னுற்றருங்‌ காரணர்‌ கருத்தினுட்‌ படுத்திச்‌ 

சீத நன்மொழி யொடும்பல ர௬ுடனினந்‌ தெரிந்து 
போத மின்புறச்‌ சொலுமின்க ளெனுமொழி புகன்றார்‌. 


மந்தி ரத்தினிற்‌ றலைவரு முரிமைமன்‌ னவருந் 
தந்தி ராதியன்‌ ஸாரிக ளெனுந்தகை மையரு 
நந்தம்‌ புந்தியி னடத்துதற்‌ பழுதென நடுங்கிக்‌ 
கந்த மென்புய நபிதிரு முனங்கழ றுவரால்‌. 


மேலே வன்றிரு மொழிவழி யுலகினை விளக்கிக்‌ 
கோன டாத்திய செமுமுகிற்‌ கவிகையங்‌ கோவே 
கால மூன்றையுந்‌ தெரிந்தநுங்‌ கருத்தினுக்‌ கிசைவ 
போலும்‌ புந்தியிற்‌ சொலுமவ ரெவரிரும்‌ புவியில்‌. 


அடிகள்‌ புந்தியி னிருந்தவை யுரைக்கிலவ்‌ வழியே 
முடியு மெங்களா லுரைப்பதென்‌ ? முரணடை யலரைத்‌ 
தடிமி னென்றலுந்‌ தடிகுவ மெமர்கடம்‌ முயிரை 

விடூமி னென்றலும்‌ விடூகுவ நுந்திரு வளத்தால்‌. 


3.20.73 


3.20.74 


2207௮ 


3.20.76 


3.20.77 


3.20.78 


3.20.79 


3.20.60 


3.20.81 


3.20.82 


53 


1069 


1090 


1091 


1092 


1093 


1094 


1095 


1096 


1097 


1098 


உயிர்க்கு றுந்துணை யவர்களிவ்‌ வுரையெடுத்‌ துரைப்பக்‌ 
குயிற்கு லங்கவி தருநிழல்‌ வருபெருங்‌ குரிசில்‌ 
வெயிற்ப டூங்கதி ரவனென தீனிலை விளக்கக்‌ 

கயிற்ப டம்பொரு ளெனவொரு மொழிகழ றுவரால்‌. 


பந்தி நீடிய தெருத்தொறும்‌ பலமணி குயிற்றி 

யிந்து தீண்டிய மேனிலை ஷாமினி லிருந்து 

வந்த பொன்னொடு மாந்தரைச்‌ செலும்வழி மறித்து 
நந்தத்‌ தாக்குத லிருப்பப்பின்‌ னொருமொழி நவில்கேன்‌. 


மக்க மாநகர ரவரபூ ஜகுலுரை வழியி 

னொக்கல்‌ கூட்டூற வறபிக ளெவரும்வந்‌ துறைந்தார்‌ 
புக்கி யங்கவர்ச்‌ செகுத்துநம்‌ புகழ்நிலை நிறுத்தற்‌ 
கிக்க ணந்துணி வதுபெருங்‌ கருமமென்‌ நிசைத்தார்‌. 


மதித்தி டாப்பெரும்‌ பொருளொளி வினில்வடி வழகா 
யுதித்த நன்னபி யுரைத்தலு முயிரெனு முரவோர்‌ 
கதித்த மாக்கட லெனும்படி யகங்களிற்‌ களிப்ப 
விதித்த திம்மொழி துணிவது மிவையென விசைத்தார்‌. 


புடைக்கும்‌ பேரொலிப்‌ பல்லியந்‌ தொடுகடற்‌ பொருவக்‌ 
கொடிக்க ணந்திரண்‌ டிருவிசும்‌ பிடைவெளி குறைப்பப்‌ 
படைக்க லத்தொடு மெழுந்துபோய்‌ பதுறெனும்‌ பதலை 
யடிக்குக்‌ கீழ்புறத்‌ தெல்லையி னிறங்கின ரன்றே. 


ஆதி நீண்மதிள்‌ ஷாமினி லிருந்துவந்‌ தவரும்‌ 
பாத வத்திட முகம்மதன்‌ றிறங்குபா சறைக்குக்‌ 
காத மாமெனக்‌ கடற்கரைப்‌ புறத்தினிற்‌ கடிதி 
னேத மின்றிய பெருநிதி யொடுமிறங்‌ கினரால்‌. 


விரைசெய்‌ மெய்நபி பாசறை யடுப்பத்தென்‌ மேல்பா 
லருவி யாறும்வன்‌ பொருப்புமுண்‌ டதற்குமப்‌ புறத்திற்‌ 
பரியுஞ்‌ சேனையு மிடைதர வபூஜகல்‌ படையு 
மொருவ ருந்தெரி யாவண மவணில்வந்‌ துறைத்த 


வரையி டத்தினுங்‌ கடற்கரை யிடத்தினும்‌ வனத்தும்‌ 
பெருகுஞ்‌ சேனைகொண்‌ டிறங்கிவெம்‌ பேரமர்‌ விளைப்ப 


வொருவர்‌ தம்படைச்‌ செய்தியங்‌ கொருவர்தம்‌ படைக்குத்‌ 


தெரிகி லாதிருந்‌ தனர்செழுந்‌ திறல்வய வேந்தர்‌. 


பற்ற லாருறை யிடந்தெரி தரச்சில பகுப்பா 
யொற்ற ரைத்திசை திசைவிடுத்‌ தனரவ ரோடி 
வற்று றாப்பெரு நதிகளும்‌ வனங்களு மலையுஞ்‌ 
சுற்றிப்‌ பார்த்தவர்‌ வரும்வழி தனிலொரு சுரத்தில்‌. 


நறவு தூற்றிய பொழிறிகழ்‌ மக்கமா நகரி 

னறபிக்‌ காபிர்கள்‌ பெருஞ்சுமைத்‌ திரளினொட்‌ டகமும்‌ 
பிறவுங்‌ கொண்டிவண்‌ வருதல்கண்‌ டிமைப்பினிற்‌ பிடித்து 
வெறிக மழ்ந்தமெய்‌ முகம்மதின்‌ றிருமுனம்‌ விடுத்தார்‌. 


3.20.83 


3.20.84 


3.20.85 


3.20.86 


3.20.87 


3.20.88 


3.20.89 


3.20.90 


3.20.91 


3.20.92 


54 


1099 


1100 


1101 


1102 


1103 


1104 


1105 


1106 


1107 


1106 


இறுங்கு கோதும்பை நென்முத லியபல வேற்றிப்‌ 
பிறங்க லின்வனம்‌ விடூத்தரும்‌ பெருஞ்சுர வழியின்‌ 
புறங்க டந்தெவ ணேகுளிர்‌ புகலிட மியாதென்‌ 

றறங்கி டந்தசொன்‌ முகம்மதங்‌ கவர்களைக்‌ கேட்டார்‌. 


பருகு றாக்கொடும்‌ பாலையிற்‌ பெரும்புனல்‌ படுத்து 
முருக றாதமெய்‌ முகம்மது திருமுக நோக்கி 

யிருகி றாமலை மக்கமா நகரிடத்‌ திருந்து 

வருகி றோமென வுரைத்தன ரறபிவங்‌ கிடத்தார்‌. 


விலகு நீள்கதிர்ச்‌ சுதைநிலைச்‌ சாமினை விடுத்துக்‌ 
குலவு மொட்டகத்‌ திரளொடூம்‌ பலருடன்‌ கூடி 
யிலகும்‌ வேற்கைய பாசுபி யானெவ ணுறைந்தான்‌ 
சொலுமி னீவிரென்‌ றுரைத்தனர்‌ நபியிற சூலே. 


துடவை சுற்றிய ஷாமினைத்‌ துறந்தவ ௬ுறைந்த 
விடமு மெல்லையு மறிகில மபூஜகு லென்போ 
னுடனெ ருந்துத்‌ பத்துசை பத்துமை யாவும்‌ 
படையும்‌ வெம்பரிக்‌ குழுவுட னிறங்கினர்‌ பரிவின்‌. 


பதுறு மாமலைக்‌ கப்புற மிருக்குமன்‌ னவர்க்குப்‌ 

புதிய போசன வருக்கங்க ளிவைகொடு போந்தே 
மிதுகொ லியாமறிந்‌ தவையென வறபிக ளியம்பச்‌ 
சுதின மின்றென வுரைத்திறை யவன்றனைத்‌ துதித்தார்‌. 


அறபிக்‌ காபிர்க டமையொரு தலத்தினி லாக்கிப்‌ 
புறம டைந்தக லாதுவன்‌ காவலிற்‌ புகுத்தி 

யிறுகக்‌ கட்டிய வொட்டகைச்‌ சுமைகளை யிறக்கி 
மறுபு றத்தினி லிருத்துமென்‌ றனர்முகம்‌ மதுவே. 


வலிய வீரர்க ளெழுந்து நந்நபிமொழி வழியே 
பொலிவு றுஞ்சுமை யனைத்தையு மொருபுறத்‌ தாக்கிக்‌ 
கலின வாம்பரி யறபிக டமையுமக்‌ கணத்தி 


லொலிகொள்‌ பாசறைக்‌ குள்ளுறப்‌ புகுத்தின ரொருங்கே. 


கவசம்‌ போலுங்கண்‌ போலுநற்‌ காயத்தி னுறைந்த 
நுவலு தற்கரு முயிரெனுந்‌ துணைவரை நோக்கி 
நபிக ணாயக மகக்களி நனிகனிந்‌ தொழுக 

மவுல லுற்றனர்‌ தெரிதர வொருதிரு வசனம்‌. 


கூறு மக்கநன்‌ னகரவர்‌ குழுவுடன்‌ கூடி 

மாறு கொண்டிவ ணடைந்தன ரொல்லையின்‌ வளைந்து 
பாறு கொண்டூண வெஞ்சமர்க்‌ களத்திடை படுத்தற்‌ 
கீறி தன்றிப்பின்‌ வேறொரு சமயமு மிலையால்‌. 


இற்றைப்‌ போதினில்‌ வாய்த்ததிங்‌ கடலிறை யோனும்‌ 
வெற்றி தந்தனென்‌ றாயத்து மிறக்கினன்‌ விரிநீர்‌ 

வற்று றாக்கடற்‌ புவியினில்‌ தீன்பயிர்‌ வளர்க்கப்‌ 
பெற்ற மென்றிய னபிமனம்‌ பிரியமுற்‌ றுரைத்தார்‌. 


3.20.93 


3.20.94 


3.20.95 


3.20.96 


3.20.97 


3.20.98 


3.20.99 


3.20.100 


3.20.1010 


3.20.102 


20 


1109 


1110 


1111 


[142 


1113 


1114 


1115 


1116 


1117 


1118 


ஈது முத்திரைப்‌ பொருளென யாவரு மிசைந்து 
மோது பேரலை மடுக்களுஞ்‌ சுனைகளு முருகார்‌ 
தாது குத்தவெள்‌ ளருவியு மலையடிச்‌ சார்புங்‌ 
காது மாற்றலர்க்‌ கிடமறக்‌ காவலிற்‌ பொதிந்தார்‌. 


அற்றைப்‌ போதுபுக்‌ கடைந்தபின்‌ பாசற யனைத்தும்‌ 
பற்ற லார்க்கிட மறத்தலைக்‌ காவலிற்‌ படுத்தி 

வெற்றி வேந்தர்க ளிருந்தன ரிருளற விளக்கி 
யொற்றை யாழிவெய்‌ யவன்கதிர்‌ விரித்துதித்‌ தனனால்‌. 


விடிந்த காலையி லபூஜகு லெனுமடல்‌ வீர 
னடைந்த பாசறை யெழுகவென்‌ றெழுமுர சதிரக்‌ 
கடந்த தும்பிய களிரெனு மரசருங்‌ கணமும்‌ 
படர்ந்த வெம்பரிக்‌ குழுவுட னெழுந்தனர்‌ பரந்தே. 


கோல வட்டவெண்‌ கவிகையு நெடுங்கொடித்‌ காடு 
மால வட்டமுங்‌ கேகயப்‌ பீலியு மணியாய்‌ 

வேலை வட்டவெண்‌ டிரையெனக்‌ கவரியின்‌ வீச்சும்‌ 
நீல வட்டவொண்‌ விசும்பிட னறநெருங்‌ கினவே. 


பேரி காகள மதிர்தர வபூஜகல்‌ புறப்பட்‌ 

டார வாருதி முகம்மது திசையறி யாமற்‌ 
பாரின்‌ மின்குலம்‌ பரந்தென வேலொளி பரப்பி 
வீரர்‌ சூழ்வர வரவுகண்‌ டவர்விளம்‌ புவரால்‌. 


இகன்ம னத்தபூ ஜகல்பெரும்‌ படையுட னெழுந்து 
தகைவி னம்படை யுறைவது தனையறி யாம 

லகல்வ தன்றிநம்‌ மெதிரடுத்‌ தடைந்தன னெனுஞ்சொற் 
பகர்வ தாயினர்‌ முகம்மது திருமுனம்‌ பணிந்தே. 


ஒன்ன லார்படை யுறுவதென்‌ றுரைவழங்‌ கிடவே 
கன்னி மாப்பெருந்‌ தொகுதிக டமையலங்‌ கரித்து 
மின்னு குற்றுடை வாளெடுத்‌ தரையினில்‌ விசித்து 
மன்ன ரியாவரும்‌ போரமர்க்‌ கோலங்கள்‌ வனைந்தார்‌. 


உதித்த திங்களின்‌ சவிகெடக்‌ கவிகைக ளொளிரப்‌ 
பதித்த லத்தினும்‌ விண்ணினும்‌ கொடித்திரள்‌ பறப்பக்‌ 
கதித்த வெம்பரி வீரர்கள்‌ வேந்தர்கள்‌ கடிதி 

னிதத்த நன்மறை முகம்மது நபியுட னெழுந்தார்‌. 


சின்னம்‌ பூரிகை பேரிகை தவில்பறை திடிம 
னின்னி யம்பல முழக்கலிற்‌ புவிசெவி டெடுப்ப 
மன்னர்‌ பேரணி கலனொளி பருதியின்‌ மலிய 
நன்ன யசல வாத்தொடும்‌ வாழ்த்தொடூ நடந்த 


கொதிகொள்‌ வேலினர்‌ வரிப்புலிக்‌ குழுவெனக்‌ குழுமப்‌ 
பதலை யின்புறம்‌ விடுத்தடற்‌ படைகொடுூ நடத்தி 
யெதிரி லான்றுணை யொடமொரு திடரைவிட்‌ டிறங்கிப்‌ 
பதுறெ னுந்தலத்‌ தாயினர்‌ முகம்மது நபியே. 


3.20.103 


3.20.104 


3.20.105 


3.20.106 


3.20.107 


3.20.108 


3.20.109 


3.20.110 


3.20.111 


3.20.112 


56 


1119 


1120 


1121 


1122 


1123 


1124 


1125 


1126 


1127 


1128 


ஹப்பு தம்பெருஞ்‌ சேனையுங்‌ கவிகையுங்‌ கொடியு 
மபூஜ குலுடன்‌ வருபவ ரெவருங்கண்‌ டறிந்தா 

ரபூஜ கல்பெருந்‌ தானையுந்‌ துவசமு மார்ப்பும்‌ 
ஹபீபு வேந்தரும்‌ வீரரும்‌ விரைவிற்கண்‌ டறிந்தார்‌. 


திருகு வெஞ்சினக்‌ கடகரி யனைவர்‌ திரளை 
யரசர்‌ கேசரி யெனவரு மகுமது நோக்கி 
யிருநி லத்தினிற்‌ றருவெனு மிருகர மேந்திச்‌ 


சுருதி வல்லவன்‌ றனையிரந்‌ தொருமொழி சொலுவார்‌. 


உன்னு முன்றிரு மறைபடி றெனவுமிவ்‌ வுலகி 
லென்னை யுந்திருத்‌ தூதனு மலவென விழிவாய்ச்‌ 
சொன்ன காபிர்க ளடைந்தன ரிவருட றுணிப்ப 
மின்னும்‌ வாள்வலி யெனக்கரு ளெனவிளம்‌ பினரால்‌. 


இந்த நன்மொழி மிறையவ னிடத்திரந்‌ தேத்தி 
யந்த ரத்தினி லமரரா மீனொலி யதிரக்‌ 

கந்து கத்திருந்‌ தருமறை பாத்திஹா வோதிச்‌ 

சுந்த ரப்புயத்‌ துணைவரை யருளொடூ நோக்கி 


பேத வஞ்சமன்‌ னவர்கடம்‌ பெயர்களைக்‌ குறித்துச்‌ 
சோதி மென்கர மெடுத்திரு நிலத்தினைச்‌ தூண்டி 
யேத முற்றுயிர்‌ விடுமிட மிஃதி&ஃ தெனவே 

பூத லம்புகழ்‌ திருநபி வாக்கினிற்‌ புகன்றார்‌. 


கருத லார்படூ களமிது தலமெனக்‌ காட்டிச்‌ 

சுருதி நூன்முறை பெருக்கிய நாவினர்‌ சூழ 

விருது நீள்கொடி யிருபுற முலவிமேல்‌ விளங்கப்‌ 
பருதி போற்பெரும்‌ புகழ்நபி படையணி வகுப்பார்‌. 


கடகரித்திர ளெறிந்தரும்‌ புலவறாக்‌ கதிர்‌ வேற்‌ 
பிடிக்கும்‌ வெற்றியஸ்‌ ஹாபிக ளினிற்சில பெயரை 
வடிக்கு மாமறை யவரிடத்‌ தினில்வர வழைத்து 
நடிக்கும்‌ வெம்பரி யினருளந்‌ தெரிதர நவில்வார்‌. 


செறுநர்‌ வெம்படை யடரினு மிவண்சித காமல்‌ 
விறள்கொள்‌ வில்லினிற்‌ பொருவதல்‌ லதுகதிர்‌ விரிவா 


ளுறையை நீக்கலென்‌ னுறைபிறந்‌ ததற்பினென்‌ றுரைத்து 


நெறியி னோரிட நிறுத்தினர்‌ நிலைதவ றாதார்‌. 


நிகரின்‌ மன்னவர்க்‌ கினிதுரைத்‌ தொருதல நிறுத்திச்‌ 
செகத லம்புக ழபூபக்கர்‌ செழுமுக நோக்கி 

யிகல றுந்தனி முதலவ னுதவிகோ டிவணிற்‌ 

ககனி ழிந்தம ராதிபர்‌ வரவுகண்‌ டனனால்‌. 


ஒங்கல்‌ போலுமை யாயிர மலக்குக ஞூடனே 
நீங்கில்‌ பஞ்சகலி யாணியிற்‌ றமனிய நிறத்த 

பாங்க ரின்சரு வந்தணிந்‌ தரும்படைக்‌ கலன்க 
டாங்கி விண்ணிடை யெதிர்ந்தன ரிருவிழி தழைப்ப. 


3.20.113 


3.20.114 


3.20.115 


3.20.116 


௮01172 


3.20.118 


3.20.119 


3.20.120 


3.20.121 


3.20.122 


இர்‌ 


1129 


1130 


1131 


[122 


1133 


1134 


1135 


1136 


1137 


1138 


எந்த னாருயிர்‌ ஜிபுறயீ லிவணம ரடுத்து 

வந்து நின்றனர்‌ வெற்றியும்‌ பிடித்தவாள்‌ வலியு 
மந்த நாயக னமக்களித்‌ தனனென வறைந்தா 
ரிந்து வந்தெதிர்‌ பகிர்தரப்‌ பகர்தரு மிறசூல்‌. 


அலியை யும்புகழ்‌ தரும்ஹமு சாவையு மடல்வாள்‌ 
வலிமை மிக்குபை தத்தையு மூன்றணி வகுத்துச்‌ 
சிலைகொள்‌ வெம்பரி வீரர்கள்‌ கணம்பல செறிய 
நிலைகொ ளும்படி தாமுமோ ரணியென நின்றார்‌. 


அபுஜ கல்முத லுத்பத்து மவன்மக னொலீதும்‌ 
பவுரி வாம்பரி சைபத்தும்‌ பெருபடைக்‌ கடலு 
நவுரி பம்பைக ளார்த்திட நாலுகை யாகப்‌ 
புவன மெங்கணு நடுங்குற நடத்தினர்‌ புரவி. 


முதிரும்‌ பூசல்கொண்‌ டிருபெரும்‌ படைகளு முன்னி 
யெதிருங்‌ காலையி லபூஜகல்‌ கரமெடுத்‌ தேந்திப்‌ 
பதியி ர௬ுந்துற முறைகளைப்‌ பழித்தபா தகரைச்‌ 
சதிப டூத்திறை வாவெனத்‌ தனியிரந்‌ தனனால்‌ 


எட்டிக்‌ கொண்டெமக்‌ குமக்கென விருக்குமவ்‌ விடத்திற்‌ 
சுட்டிக்‌ கொண்டவ ரிவரெனப்‌ பெயர்களைத்‌ தொகுத்துத்‌ 
தட்டிக்‌ கொண்டுகை யேந்திநின்‌ நிரந்தவன்‌ றனைத்தான்‌ 
றிட்டிக்‌ கொண்டது போலிருந்‌ தனசொலுந்‌ திறனே. 


உறுசி னத்துத்‌ பத்துசை பத்துட னொலீது 

முறுகு வெஞ்சின வெகுளியிற்‌ புருவங்கண்‌ முரியத்‌ 
தெறிக னற்பொறி தெறித்திமை விழிக்கடை தீயத்‌ 
தறுகி லாதுமுன்‌ னடத்தினர்‌ துரகதத்‌ தளத்தை. 


தேன்‌ றிகழ்ந்தபொற்‌ புயவரைச்‌ செழுந்திற லலியு 
மூன்ற தும்புவே லுபைதத்து மடையல ருடலங்‌ 
கீன்ற வேல்ஹமு சாவும்வெம்‌ படைகொடு கெழுமி 
மூன்று பேருமம்‌ மூவர்க ளெதிரின்முன்‌ னினரால்‌. 


படர்தென்‌ கீழ்த்திசை யிறையவன்‌ சுடுகனற்‌ படையும்‌ 
வடவை யும்வெகுண்‌ டெதிர்மலைந்‌ தெனவளை கிரியும்‌ 
புடவி யுள்விழக்‌ கடல்சுவ றிடப்பணி புரள 

விடன றத்தனி தாக்கின வெதிரிரு படையும்‌. 


முரசு துந்துமி திண்டிம முருடுமெல்‌ லாரி 

பெரிய காகள நவுரிபூ ரிகைதவில்‌ பேரி 

யிருவ கைப்படை யினுங்கிடந்‌ தெழுந்தபே ரோதைக்‌ 
குரவு நீர்ப்பெருங்‌ கடலொலி காண்கிலா தொளித்த. 


பரிக்கு ரத்தினு மாடவர்‌ தாளினும்‌ பரித்துத்‌ 

துரக்குந்‌ திண்வளை யுருளினும்‌ பிறந்தவத்‌ தூளி 
யெரிக்கும்‌ வெங்கதிர்‌ வெய்யவ னிடந்தெரி யாம 
னெருக்கி நின்றது திசையினும்‌ விசும்பினு நிறைந்தே. 


3.20.123 


3.20.124 


3.20.125 


3.20.126 


3.20.127 


3.20.128 


3.20.129 


3.20.130 


3.20.131 


3.20.132 


58 


1139 


1140 


1141 


1142 


1143 


1144 


1145 


1146 


1147 


1146 


படல தூளிகண்‌ மேகத்தி னிறைந்தபஃ றிசையு 

மிடிக ளொத்தவின்‌ னாணொலி வீரர்க ளெதிர்ந்து 
தொடுகை வாளொலி மின்னெனப்‌ பலதுடி துடிப்பக்‌ 
கடிகொண் மாமழை சொரிந்தெனச்‌ சொரிந்தன கணைகள்‌. 


பரவை யொத்தன சேனையி னிரைநிரை படர்ந்த 
திரைக ளொத்தன வாவுமெம்‌ பரித்திரைச்‌ சுறவின்‌ 
விரைவை யொத்தன வேந்தர்க டிரிந்தவை விரிநீ 
ரரவ மொத்தன நெருங்கிய படைதரு மரவம்‌. 


மிதித்துஞ்‌ சோடணி முகத்தினிற்‌ றாக்கியும்‌ விரவிற்‌ 

குதித்த கொட்பியினும்‌ வீதியிற்‌ றிரிந்துங்கொன்‌ னுனைவாள்‌ 
பதித்த திண்கர வீரர்க ளுடலுயிர்‌ பதைப்பச்‌ 

சதித்துத்‌ தாவின திரிந்தன சிலசில சடிலம்‌. 


இடியி னொன்றொலி யெனவெழுந்‌ தனுமனித்‌ திமைப்பிற்‌ 
படியின்‌ மட்டிகி ரிகளெனக்‌ கறங்கெனப்‌ பலகா 

னெடுநி லஞ்சுழல்‌ வளியென நினைந்ததிக்‌ கனைத்துங்‌ 
கொடிய வெம்படை யிடைதிரிந்‌ தனசில குதிரை. 


வெடித்து மண்டையின்‌ மூளைகள்‌ சொரியமெல்‌ லிதழைக்‌ 
கடித்த பற்பல வுதிர்தரக்‌ கனல்விழி கலங்கப்‌ 

பிடித்த கையொடும்‌ வின்முறி தரக்குடர்‌ பிதுங்க 

வடித்த பந்தெனத்‌ திரிந்தன வாடலம்‌ பரிமா. 


வேலிற்‌ றாக்கினர்‌ வில்லினிற்‌ றாக்கினர்‌ விரிமுக்‌ 
கோலிற்‌ றாக்கினர்‌ வாளினிற்‌ றாக்கினர்‌ குடங்கைத்‌ 
தோலிற்‌ றாக்கினர்‌ சுரிகையிற்‌ றாக்க்கினர்‌ துரத்திக்‌ 
காலிற்‌ றாக்கினர்‌ தாக்குறும்‌ பேரமர்க்‌ களத்தில்‌. 


உரத்தி னுஞ்செழுந்‌ தோள்வரை யிடத்தினு முயர்வேற்‌ 
கரத்தி னுமலர்‌ முகத்தினுங்‌ கழுத்தினுங்‌ கரிய 

சிரத்தி னுமிதழ்‌ கறித்திடூம்‌ வாயினுஞ்‌ சினமங்‌ 

குரித்த கண்ணினு மொழுகின வருவியொத்‌ துதிரம்‌. 


கால சூறையி னொத்தெதிர்ந்‌ தெழுகுர கதத்தின்‌ 
மேல றுந்தன வளைமுக மறுந்தன மிதிகா 

னால றுந்தன காயத்திற்‌ குருதிமி னனைந்து 

வால சூரிய னெனநின்ற வீரர்கை வாளால்‌. 


காந்து வெவ்வழ லெனப்படைக்‌ கலன்களைக்‌ கடிந்து 
போந்த மள்ளர்க ளாவியை விசும்பிடைப்‌ போக்கிப்‌ 
பாய்ந்த மாக்களி னுரங்களை யிருவகிர்‌ படுத்தி 
வேந்தர்‌ மார்பினும்‌ புகுந்தன வயவர்கை வேல்கள்‌. 


கேட கத்தையுந்‌ தாங்கிய கரத்தையுங்‌ கிடந்த 
சோடி ணைப்படு மிரும்பையு முரத்தையுந்‌ துளைத்துள்‌ 
ளூடூ றப்புகுந்‌ திருந்தவல்‌ லுயிரையு முருவிச்‌ 

சாடி யப்புறம்‌ போயின வீரர்கைச்‌ சரங்கள்‌. 


3.20.133 


3.20.134 


3.20.135 


3.20.136 


3.20.137 


3.20.138 


3.20.139 


3.20.140 


3.20.141 


3.20.142 


2 


1149 


1150 


1151 


1152 


1153 


1154 


1155 


1156 


1127 


1158 


கொடியொ டிந்தன விரிகுடை நுறுங்கின குணிலா 
லடிப டூம்பறை பேரிகை யுடைந்தன வரசர்‌ 

முடித கர்ந்தன சோடுக ளுதிர்ந்தன மூரித்‌ 

தடமு றுங்கரத்‌ தேந்திய வீரர்கைத்‌ தடியின்‌ 


மூசி வண்டுடைத்‌ தும்பையந்‌ தொடையலை முடித்துத்‌ 
தூசி நின்றவர்த்‌ துணித்துவெங்‌ கொடிப்படைத்‌ துரத்தி 
வாசி யின்குழுக்‌ குறைந்திடப்‌ பிணக்குவை மலிய 

வீசி நின்றனர்‌ சிலசில திறல்வய வீரர்‌. 


வாடை கொண்டுறும்‌ பரியொடும்‌ வீரரை மாய்த்து 
நீடும்‌ வேல்கெட விடுத்தவ ணிலத்திடைக்‌ கிடந்த 
ஆடல்‌ வெம்பரித்‌ தாளெடுத்‌ தொருகையி லாக்கிச்‌ 
சாடு கின்றனன்‌ வயவரை யதிலொரு தலைவன்‌. 


வெற்றி வாட்கணை பொருதழிந்‌ திடலும்வெஞ்‌ சினத்தின்‌ 
முற்றி நின்றனன்‌ கண்டொரு திறலவன்‌ முன்னி 

யிற்று வீழ்ந்திடத்‌ தோளினை வாளினா லெறிந்தா 

னற்ற தோளெடுத்‌ தவன்றனைச்‌ சிதைத்தன னவனே. 


அடுத்துப்‌ பிற்புறத்‌ தூணியிற்‌ கிடந்தவம்‌ பனைத்துந்‌ 
தொடுத்து மள்ளரைத்‌ துணித்தறத்‌ தொடுசர மிலவான்‌ 
மடுத்து மர்பகங்‌ கிடந்தவம்‌ பனைத்தையும்‌ வாங்கி 
விடுத்து நின்றனன்‌ சிலைகுழைந்‌ திடவொரு வீரன்‌. 


பம்பு மாக்கடற்‌ றானைக ளிரிதரப்‌ படுத்தி 

வெம்பு மாத்திர ளொன்றொடொன்‌ றடித்தற வீழ்த்திக்‌ 
கம்ப மூடெறிந்‌ திருகவுண்‌ மதசலங்‌ கரைக்குந்‌ 

தும்பி யில்லெனச்‌ சலித்துநின்‌ றனனொரு வீரன்‌. 


கூரும்‌ வெங்கணை யனைத்தையுந்‌ தொலைத்துக்குற்‌ றுடைவான்‌ 
வாரி சச்செழுங்‌ கரங்கொள வெகுண்டொரு வயவ 

னார மார்பினில்‌ வேல்கொடு தாக்கின னவனை 

வீர வேலுற நடந்துகொன்‌ றனனொரு வீரன்‌. 


பாரின்‌ வெங்களத்‌ திடைவெறுங்‌ கயனெனனப்‌ பரியை 
யூரவிட்‌ டடர்ந்‌ தெதிர்த்தனை வெகுண்டுவண்‌ டூறுக்கி 
மூரி வெம்பரி யுடனவன்‌ வாயினு மூக்குஞ்‌ 

சோரி கொட்டிடப்‌ புடைத்தன னதிலொரு சூரன்‌. 


அச்சு வத்தினும்‌ வீரர்கள்‌ புயத்தினு மழுந்தத்‌ 
தச்ச வாளியும்‌ வேலும்பைங்‌ குருதிகள்‌ சாய்ப்ப 
விச்சை யின்களத்‌ திடனறத்‌ திரிந்தவ ரெவரு 
மெச்சி லென்றுறை வாள்கழற்‌ றிலனொரு வீரன்‌. 


நீல மாமுகிற்‌ றுணியெனுங்‌ கேடக நிரையின்‌ 
பால்பு குந்துட றலைகர மிருவகிர்‌ படுத்திக்‌ 
கோலி நின்றமன்‌ னவன்றனை யெதிரினிற்‌ குறுகி 
வேலி னாலெடுத்‌ தேந்தின னொருவய வீரன்‌. 


3.20.143 


3.20.144 


3.20.145 


3.20.146 


3.20.147 


3.20.148 


3.20.149 


3.20.150 


3.20.151 


3.20.152 


60 


1159 


1160 


1161 


1162 


1163 


1164 


1165 


1166 


1167 


1166 


பெய்யும்‌ வில்லிதென்‌ மல்லின ரெவரெனப்‌ பேசி 

யைய மற்றவன்‌ றனையொரு வீரன்சென்‌ றடுத்துச்‌ 
செய்வ தீதென வீழ்த்திவன்‌ சிரத்தினைச்‌ திருகிக்‌ 
கையி னேந்திநின்‌ றாடின னெதிரமர்க்‌ களத்தில்‌. 


ஆவி யோசின மோபெரி தெனவறி கிலன்போர்த்‌ 
தாவிப்‌ போக்கினன்‌ கரத்தொடூ மிருதுணைத்‌ தாளும்‌ 
பூவின்‌ மேற்கிடந்‌ தார்ப்பொடும்‌ வயவரைப்‌ புகழ்ந்து 
கூவி யோய்ந்திலன்‌ போர்வரு கெனவொரு குரிசில்‌. 


முடக்கு வாற்பகு வாயரி யேறென முனியுஞ்‌ 
சுடர்க்கண்‌ வேங்கைக ளெனச்சில வீரர்க டுறுமிக்‌ 
கடக்கும்‌ வெற்றியி னினையன வமர்செயக்‌ கடிதி 
னுடைக்கும்‌ வெம்பரி வீரருக்‌ காகவந்‌ துற்றார்‌. 


கால மாருதப்‌ பரியினை விசையினிற்‌ கடவி 

யால காலமொத்‌ தரசரைப்‌ பிணக்குவை யாக்கி 
மேலுந்‌ தாக்கிவெம்‌ பரியினந்‌ தரையினில்‌ வீழ்த்திக்‌ 
கோல மார்கதிர்‌ வாளினிற்‌ கூறுசெய்‌ தனரால்‌. 


கருக்கொள்‌ காரிடி யெனக்கரு தலர்கள்கட்‌ டழிய 
முருக்கும்‌ வேளையுக்‌ காசகை யாயுத முறிந்து 
செருக்கொ டூந்திரிந்‌ துலவிய பரியினைத்‌ திருப்பி 
யருக்க னொத்தநம்‌ முகம்மது நபியிடத்‌ தானார்‌. 


பால டூத்தவுக்‌ காசசெம்‌ மலர்முகம்‌ பார்த்தோர்‌ 
கோலெ டூத்துநந்‌ நபியவர்‌ கரத்தினிற்‌ கொடுப்ப 
மால டூத்தகைக்‌ கேந்திய வுடன்வடி வாளாய்ச்‌ 
சூல டூத்தமை மின்னினுஞ்‌ சுடரிலங்‌ கியதே. 


மன்னர்‌ மன்னபி கொடுத்தகைக்‌ கோலொரு வாளா 
யிந்தி லம்பெற விருந்ததைக்‌ கரத்தினி லேந்திப்‌ 
பொன்னி லங்கிய குசைப்பரி யொடூம்படைப்‌ புகுந்து 
முன்னர்த்‌ தாக்கினு மும்மடங்‌ கெனமுருக்‌ கினரால்‌. 


நீளும்‌ வேலறுந்‌ தனகதை யறுந்தன நிருபர்‌ 
தோள றுந்தன சோடறுந்‌ தனதுர கதத்தின்‌ 
றாள றுந்தன கேடக மறுந்தன தவைர்‌ 

வாள றுந்தன குடைகொடி யறுந்தன மாதோ. 


மாறு பட்டவர்‌ சிரத்தினு முரத்தினு மலிய 
வூறு பட்டன வுதிரங்க ரூற்றெடுத்‌ தொழுகிச்‌ 
சேறு பட்டன நெடுநில மணியொடு திறனும்‌ 
வேறு பட்டன பட்டன காபிர்கள்‌ வீரம்‌. 


தலைகு விந்தன கரத்துணி குவிந்தன தரியார்‌ 
சிலைகு விந்தன படைக்கலங்‌ குவிந்தன திரளி 
னுலவு வெம்பரி யுடனடல்‌ வேந்தர்க ஞூடல 
மலைகு விந்தெனக்‌ குவிந்தவுக்‌ காசகை வாளால்‌. 


3.20.153 


3.20.154 


3.20.155 


3.20.156 


3.20.157 


3.20.158 


3.20.159 


3.20.160 


3.20.161 


3.20.162 


61 


1169 


1170 


1171 


1172 


1173 


1174 


1175 


1176 


L122 


1178 


உக்கி ரப்பரி நடவிவெள்‌ ளுருமென வுரறிக்‌ 
கைக்க டூத்தலை விதிர்த்துவெங்‌ காபிர்கள்‌ சூழ 
மிக்க சைபத்தென்‌ றோதிய விறலரி வீரன்‌ 

புக்கி னன்றிரு நபிதுணை யவர்பொரு மிடத்தில்‌. 


அடர்ந்து சைபத்து வரவுகண்‌ டடலரி ஹமுசாத்‌ 

திடந்த ருங்கதிர்‌ வாளினை நோக்கிக்கண்‌ சிவந்து 
தொடர்ந்து சூறையிற்‌ நிரித்துவெம்‌ பரியினைத்‌ துரத்தி 
யிடந்த ரும்பெருங்‌ களத்திலங்‌ கவன்முன மெதிர்ந்தார்‌. 


மாறி லான்றிரு நபிக்குரைத்‌ திடுங்கலி மாவை 
வேறு கொண்டனை புந்தியற்‌ றனைமுனம்‌ விதித்த 
வீறு நாளிவை யோவினை சூழ்ந்ததோ வெதிர்ந்தாய்‌ 
கூறு கூறென நகைத்தவன்‌ முனங்குறு கினரால்‌. 


நீங்க ருங்கிளை யிழந்துமுன்‌ னெறிநிலை தவறித்‌ 

தீங்கி னுட்படும்‌ பதகவென்‌ றிருவிழி சிவப்ப 

வோங்கும்‌ வாளெடுத்‌ தசைத்திகழ்‌ கறித்துவண்‌ டூறுக்கிப்‌ 
பாங்க ரிற்கரங்‌ கெனத்திரித்‌ தனன்வயப்‌ பரியை. 


வாவு லெம்பரி யிழிந்தெனை யொருதரம்‌ வணங்கிச்‌ 
சேவ கத்தினைத்‌ தவிர்பிழை யலவெனிற்‌ நீங்கி 

னேவல்‌ கொண்டுினை விடுத்தபொய்‌ முகம்மதி னிடத்திற்‌ 
போவ தற்கிட மிலையிறந்‌ தனைநொடிப்‌ போதில்‌. 


ஈது முத்திரை யறிகென சைபத்தென்‌ பவனங்‌ 

கோதி நின்றனன்‌ கேட்டனல்‌ வெகுளியிற்‌ றுனைப்போல்‌ 
வாது ரைப்பதின்‌ றமரறி குவனென வகுத்துக்‌ 

காதும்‌ வாளையுந்‌ தோளையு நோக்கிக்கண்‌ சிவந்தார்‌. 


கொதித்த கண்ணெரி தவழ்தரக்‌ கொடுங்கதிர்‌ வாளான்‌ 
மதித்த மன்ஹமு சாதிரு மணிமுடி யிலக்கா 
யெதிர்த்துக்‌ தாக்கினன்‌ றாக்கலுங்‌ கேடகத்‌ தேந்தி 
யதிர்த்து வீசினர்‌ வீசலுந்‌ தாங்கின னவனே. 


கையின்‌ வேலெடுத்‌ தெறிந்தனன்‌ கதிர்முடி ஹமுசா 
மெய்யிற்‌ சோட்டினிற்‌ றாங்கின கடுப்பினில்‌ வெகுண்டு 
செய்ய வெங்கதை யெடுத்தடித்‌ தலும்படச்‌ சிதறி 
யைய மற்றற நொறுங்கின கேடக மன்றே. 


கட்டு வாம்பரி யினைப்பரி முகத்தொடுங்‌ கடவி 

வெட்டு வாரெறி வார்மணி வேலினை வேலிற்‌ 

றட்டு வார்புடைப்‌ பார்திரி வார்தடக்‌ கதையா 

லொட்டு வார்திறஞ்‌ சாய்த்தில ரொருவருக்‌ கொருவர்‌. 


மடித்து வாயிதழ்‌ கறித்துச்செம்‌ மணிக்கதை யோங்கிப்‌ 
புடைத்த னன்ஹமு சாதிருக்‌ கொடிவிலாப்‌ புறத்தி 
லிடிக்கு நேரெனு மடியினிற்‌ சினந்துவா ளெறிந்தா 
ரடற்ப ரிக்குசை யொடூமவன்‌ கரமறுந்‌ தனவால்‌. 


3.20.163 


3.20.164 


3.20.165 


3.20.166 


3.20.167 


3.20.168 


3.20.169 


3.20.170 


3.20.171 


3.20.172 


62 


1179 


1180 


1181 


1182 


1183 


1184 


1185 


1186 


1187 


1186 


கரந்த றிந்திட வோங்கினன்‌ மறுத்துமக்‌ கதையு 
முரந்தி கழ்ந்தவன்‌ சிரமும்பொற்‌ சோடுட னுடலும்‌ 
பரிந்த பக்கரைக்‌ குதிரையு மிருபகுப்‌ பாக்கி 
விரிந்த பாரிடத்‌ தினிற்கிடத்‌ தினரொரு வீச்சில்‌. 


வீரன்‌ சைபத்து மடிந்தன னெனும்வெகு ளியினாற்‌ 
கோர மாமத கரடவெங்‌ களிறெனக்‌ கொதித்துக்‌ 
காரின்‌ மின்னெனு மயிலொடும்‌ பரியினைக்‌ கடவிச்‌ 
சாரும்‌ வெம்படை யதிர்தர வொலீதுவந்‌ தனனால்‌. 


பச்சி ரத்தச்செஞ்‌ சேற்றழ றெழுநெடும்‌ பாரின்‌ 
வச்சி ராயுதங்‌ கொடுவரு மொலீதுள மறுக 
வச்சு வத்தொடு முதன்முறைச்‌ செருவிளை யாட்டுக்‌ 


கிச்சை யின்படிக்‌ கிடைத்ததென்‌ றலியும்வந்‌ தெதிர்ந்தார்‌. 


கலின வாம்பரி வீரரி லெனதுகை யறிய 

வலிய வஞ்சக முகம்மதே யெதிர்வரல்‌ வேண்டூஞ்‌ 
சிலையுந்‌ தண்டமுங்‌ கட்கமுந்‌ தரித்தொரு சிறுவ 
னலிவி லாதிவ னோவெதிர்‌ பவனென நகைத்தான்‌. 


படைக்க லத்தொடு முனையும்வெம்‌ பரியையும்‌ படியி 
னடித்து வீழ்த்துவ தரிதல வெதிர்ந்தனை யாயிற்‌ 
பிடித்து நோக்குவ திலையுன துயிர்க்கொரு பிழையா 


யிடுக்க ணெய்துமுன்‌ சார்பிடத்‌ துறைகவென்‌ றிசைத்தான்‌. 


அறிவின்‌ செய்வினை தவிர்வினை யறிகிலா தவரே 
சிறுவர்‌ பூவினிற்‌ சிறுவரா யிருந்துஞ்செவ்‌ வியதீன்‌ 
முறைமை நின்றுநல்‌ வணக்கமு மொழுக்கமு முதிர்ந்தோர்‌ 
மறனு மாண்மையும்‌ பெரிதென அலிவகுத்‌ துரைத்தார்‌. 


தரும மென்றுரை வழங்கின னம்மொழி தனைநீ 
வரும மென்றுகொண்‌ டிகழ்ந்தனை யுனைவரைந்‌ திறுக்கி 


யெரிமு னாக்குவன்‌ காண்டியொல்‌ லையினென விசைத்தான்‌ 


பொரியுஞ்‌ செந்தழல்‌ கெழுமிய குழியிடைப்‌ புகுவான்‌. 


நாய கன்றிருத்‌ தூதெனு முகம்மது நபியைக்‌ 

காயும்‌ வஞ்சகக்‌ கொடியனென்‌ றுரைத்தகட்‌ டூரைக்குந்‌ 
தீமி விற்புகுத்‌ திடவனென்‌ றெனைச்செறுத்‌ ததற்கும்‌ 
வாயி னைக்கிழித்‌ தெறிவன்கண்‌ டறியென வகுத்தார்‌. 


இசைத்த வாசகங்‌ கேட்டலு மிருவிழி கனலக்‌ 
கசைத்த லம்பொடி படப்பரி புடைத்திதழ்‌ கடித்து 
விசைத்தி டக்கரக்‌ கேடகங்‌ குலுக்கிவெங்‌ கதிர்வா 
ளசைத்தெ றிந்தன னாடல்வெம்‌ பரிப்புலி யலியை. 


எறிந்த வாளலி கதையினிற்‌ றாக்கவெண்‌ பகுப்பாய்‌ 
முறிந்து வீழ்ந்தது மற்றொரு வேல்கொடு முனிந்து 
பறிந்து போம்படி விடுத்தனன்‌ பன்மணிக்‌ கதிரி 
னிறைந்த கேடகத்‌ தெற்றவு மிற்றதந்‌ நெடுவேல்‌. 


3.20.173 


3.20.174 


3.20.175 


3.20.176 


3.20.177 


3.20.178 


3.20.179 


3.20.180 


3.20.11 


3.20.182 


63 


1189 


1190 


1191 


1192 


1193 


1194 


1195 


1196 


1197 


1198 


அயிலுங்‌ கட்கமு மறுந்தன வெனமன மழுங்கி 

யெயிற துக்கிநாக்‌ கடித்துநின்‌ றவன்றனை யெதிர்ந்து 
பயிலும்‌ வெம்படைக்‌ கலனுள வெனிலினம்‌ பாரென்‌ 
றியற ருந்திரு மறைநபி மருகர்நின்‌ றிசைத்தார்‌. 


உற்ற வாசகங்‌ கேட்டலும்‌ வலியதண்‌ டோங்கிச்‌ 
சுற்றி விட்டெறிந்‌ தனன்பிடித்‌ திடக்கையாற்‌ சுழற்றி 
மற்ற வன்புயத்‌ தெறிந்தனர்‌ வனைதுடர்ச்‌ சோடு 
மற்றி றுந்தத்‌ தண்டமு நுறுங்கிய தன்றே 


பின்னு மோர்வடி வாளினைக்‌ கரத்தினிற்‌ பிடித்து 
மன்னு வாம்பரி யலியின்மே னீட்டினன்‌ மறுத்துங்‌ 
கொன்னு னைக்கதிர்‌ வாளினிற்‌ றாங்கினர்‌ கொதித்துச்‌ 
சின்ன பின்னங்கள்‌ படுத்திடப்‌ பரியினைத்‌ திரித்தார்‌. 


ஒலிதும்‌ வெம்பரி துரத்திட வூழிவெங்‌ காலு 

மலியும்‌ வெவ்வழல்‌ வடவையு மெதிர்ந்தன மலைந்து 
கலினெ னும்படைக்‌ கலத்தொனி திசைதிசை கதுவப்‌ 
புலனு றைந்தவ ரதிசயித்‌ திடூம்படிப்‌ பொருதார்‌. 


கன்றி லாமனத்‌ திறத்தவ ரிடுபடைக்‌ கலன்க 

ளொன்றொ டொன்றெறிந்‌ தழற்பொறி தெறித்திட வொளிரும்‌ 
வென்றி வாளலி செழுங்கர விசைதரும்‌ விரைவிற்‌ 

குன்று போல்விழுந்‌ தவிந்தன னொலீ தெனுங்‌ கொடியோன்‌. 


கலின வாம்பரி மிசைகரக்‌ கடத்தலை யுடனு 
மொலிது வீழ்ந்தது கண்டுத்து பத்தெனு முரவோன்‌ 
புலியெ னும்படி சினந்தெழுந்‌ தடற்பரி புடி அத்து 
வலிய வீரர்கள்‌ பொருமமர்க்‌ களத்திடை வந்தான்‌. 


உதுபத்‌ தென்னுமக்‌ கொடியவ னடந்தவுக்‌ கிரத்தி 
னெதிரெ முந்துபை தத்தெனும்‌ புரவல ரேகிக்‌ 
கதிர்கொள்‌ வாள்கொடு தாக்கினர்‌ கதையினிற்‌ பிடித்து 
முதிரும்‌ வெங்கதி ரயில்கொடு முனிந்துமோ தினனால்‌. 


அள்ளி லைக்கதிர்‌ வேலினை வாளினா லறுத்து 

வள்ள றாக்கலுந்‌ தாக்கினன்‌ செழுங்கதிர்‌ வாளால்‌ 
விள்ள ரும்படி யொருவருக்‌ கொருவர்வாள்‌ விதிர்ப்பக்‌ 
கொள்ளி வட்டங்க ளெனத்திரிந்‌ தனகுர கதங்கள்‌. 


காற்றை யொத்தன விசையினிற்‌ றாக்கினிற்‌ கருவா 
னேற்றை யொத்தன வெகுளியி னெரியையொத்‌ தனவாற்‌ 
சீற்ற முட்கொடூ மெழுந்தன பறந்தன தெரிந்து 

சாற்றும்‌ பேரெவ ரிருவர்தங்‌ குதிரையின்‌ சாரி. 


சக்க ரத்தினும்‌ வேலினும்‌ வாளினுந்‌ தாக்கு 

முக்கி ரத்தினி லிருவர்மெய்‌ யினுமொழு குதிரங்‌ 
கக்கி நின்றன வூறுக ளிடனறக்‌ கலிப்ப 

மிக்க வெஞ்சமர்‌ விளைத்தன ரிருவரும்‌ விரைவின்‌. 


3.20.183 


3.20.184 


3.20.185 


3.20.186 


3.20.187 


3.20.188 


3.20.189 


3.20.190 


3.20.191 


3.20.192 


64 


1199 


1200 


1201 


1202 


1203 


1204 


1205 


1206 


1207 


1206 


விரைவி னிற்பெரும்‌ போரினை யிருவரும்‌ விளைப்ப 
வரியெ னுந்திற லலியும்வெம்‌ பரிஹமு சாவு 
மொருநொ டிக்குள்வந்‌ தடுத்தன ருத்பத்தென்‌ பவனை 
யிருநி லத்திடை வீழ்த்தின ருதிரங்க ளிழிய. 


வேந்தர்‌ மூவரு மிறந்திட வபூஜகில்‌ வெகுண்டு 
காந்து வெங்கனல்‌ விழியெரி தரக்கரம்‌ பிசைந்து 
மாய்ந்தி டம்பெருங்‌ களத்திடை தீனவர்‌ மறுகப்‌ 
பாய்ந்தி டூம்புலிக்‌ குழுவென நடத்தினன்‌ படையை. 


ஆட லம்பரி யொடுந்திறற்‌ பரிசுகள்வந்‌ தடர்த்த 
நீடும்‌ வேலுடன்‌ வேலவ ரடர்த்தனர்‌ நெருங்கிச்‌ 
சாடும்‌ வாலுடன்‌ வாளின ரடர்த்தனர்‌ தாக்கிக்‌ 

கோடும்‌ வில்லுடன்‌ வில்லின ரடர்த்தனர்‌ குழுமி. 


விடுகை யம்பினுங்‌ கதையினு மழுவினும்‌ விடமார்‌ 
நெடிய வேலினுஷஞ்‌ சக்கரத்‌ தினுமுட னெரியப்‌ 

படுக வண்கலி னெறியினு முரத்தினிற்‌ பதியத்‌ 
தொடுச ரத்தினும்‌ விசும்பினை யிடனறத்‌ தூர்த்தார்‌. 


வன்பி றந்திடச்‌ செலுந்திறத்‌ தவர்செழு மார்பிற்‌ 
பொன்பி றந்தபன்‌ மணிசிறி திமைத்தன பொருபா 
ரின்பி றந்தசெந்‌ தூளியி னிடைபல கோடி 

மின்பி றந்தெனப்‌ பிறந்தன வாளொளி விளக்கம்‌. 


பெருகும்‌ பல்லியத்‌ தொலிப்பினும்‌ படைக்கலன்‌ பிணங்கி 


மருவு மார்ப்பினும்‌ வருஞ்சிலைக்‌ கலிப்பினு மலிந்த 
புரவி யார்ப்பினும்‌ வீரர்க ளார்ப்பினும்‌ போரி 
னிருதி றத்துமன்‌ னவர்களுந்‌ தலைமயங்‌ கினரால்‌. 


முருகி ருந்தபைந்‌ தொடையலுஞ்‌ சருவந்த முடியுங்‌ 
கருகும்‌ வட்டவொண்‌ பரிசையு மணிபல கலனும்‌ 
விரித ருஞ்செழுந்‌ துகிலுங்கஞ்‌ சுகியும்வெம்‌ பரியுங்‌ 
குருதி நீரினி னனைந்துசெந்‌ நிறத்தினைக்‌ கொடுத்த. 


வில்லின்‌ வீழ்த்திட மாய்ந்தனர்‌ சிலர்சிலர்‌ வெகுண்டு 
மல்லின்‌ மாய்ந்தனர்‌ சிலர்சிலர்‌ வேல்கொடு மார்பிற்‌ 
கல்லி மாய்ந்தனர்‌ சிலர்சிலர்‌ வாக்கினிற்‌ கலிமாச்‌ 


சொல்லி மாய்ந்தனர்‌ சிலர்சிலர்‌ சோரிவெங்‌ களத்தில்‌. 


படர்ந்து கொன்றனர்‌ சிலர்சில ரிழிந்துவெம்‌ பரியை 
நடந்து கொன்றனர்‌ சிலர்சிலர்‌ நடையுமற்‌ றொழிந்து 
கடந்தி ருந்துகொன்‌ றனர்சிலர்‌ சிலர்மனங்‌ கனன்று 
கிடந்து கொன்றனர்‌ சிலர்சிலர்‌ வீரர்கள்‌ கெழுமி. 


அண்டனர்‌ நாயகன்‌ மறைநெறித்‌ தீனிலை யவரு 
மிண்டு பேசிய அபூஜகல்‌ காபிர்வெம்‌ படையு 
மண்டு பேரமர்‌ விளைத்திட முகம்மது நமினார்‌ 
கண்டு வேகமற்‌ றுண்டெனச்‌ சிவந்தகட்‌ கடைகள்‌. 


3.20.193 


3.20.194 


3.20.195 


3.20.196 


3.20.197 


3.20.198 


3.20.199 


3.20.200 


3.20.201 


3.20.202 


65 


1206 


1210 


1211 


1212 


1213 


1214 


வேறு 
சேவைசெய்‌ தமரர்‌ நிதமடி பரவுஞ்‌ 
செவ்வியர்‌ கருத்தினை யறிந்தின்‌ 
றேவலுக்‌ கியைவ னியானெனப்‌ புடவி 
யிருவிசும்‌ பிடத்தவர்‌ கேட்பக்‌ 
கூவிய துணர்ந்து மாமறை யளித்த 
கொற்றவன்‌ றனைப்புகழ்ந்‌ தேத்தித்‌ 
தாவரு வேகந்‌ தனைக்கடிந்‌ துலவுந்‌ 
தடப்பரி விடுத்திறங்‌ கினரால்‌. 


திருமொழிக்‌ கியைவ னியானெனப்‌ பணிந்து 
செப்பிய புடவிமண்‌ ணதனி 
லொருபிடி கரத்தி னெடுத்தினி தேந்தி 
யுடையவன்‌ றிருமறை யுரைத்துப்‌ 
பொருமமர்க்‌ களத்திற்‌ காபிரை நோக்கி 
புழுங்கிய சினத்தொடு மெறிந்து 
குரகதத்‌ தேறி வேல்வலந்‌ தாங்கிக்‌ 
குரைகடற்‌ படைநடத்‌ தினரால்‌. 


எறிந்தமண்‌ டாவித்‌ திசைதிசை செருகி 
யிருவிசும்‌ பிடனறப்‌ பரந்து 
செறிந்தவெங்‌ களத்திற்‌ காபிர்கள்‌ முகத்துஞ்‌ 
செவந்தகண்‌ களினும்வா யினும்போய்‌ 
மறைந்தன விழுந்து வலிகளுங்‌ கெடுத்து 
மண்டின வதிற்றலை மயங்கி 
யறைந்தபே ரொலியுஞ்‌ செவிகளிற்‌ றோன்றா 
தறப்பயந்‌ தறிவழிந்‌ தனரால்‌. 


பொருப்பிடை கிடந்த வரிப்புலிக்‌ குழுவும்‌ 
பொருவரா மடங்கலேற்‌ றினமு 
மொருப்படத்‌ திரண்டு நடந்தெனத்‌ தீனோ 
ரியாவருங்‌ மொருமுக மீண்டத்‌ 
தெரிப்பருந்‌ தொகுதித்‌ தலைவரும்‌ பரியுந்‌ 
திரளுறுஞ்‌ சேனையு மிடைந்து 
மருப்புடைக்‌ கரட மதகரி யனைய 
மன்னர்கண்‌ முறிந்தனர்‌ மயங்கி. 


நிரைநிரைப்‌ பரியின்‌ பிணக்குவை மலிந்த 
நிருபர்க ஞூடற்குறை மலிந்த 
விரிகதிர்ப்‌ பூணு மாரமு மலிந்த 
வெற்றி வெம்‌ படைக்கலன்‌ மலிந்த 
குருதியு மலிந்த குடர்த்துடர்‌ மலிந்த 
கொற்றவர்‌ மணிமுடி மலிந்த 
முரிதருஞ்‌ சிரசின்‌ மூளைகண்‌ மலிந்த 
மொய்த்தவெண்‌ ணிணங்களு மலிந்த. 


முரசமு மவிந்த காகள மவிந்த 
மூரிவெம்‌ பேரியு மவிந்த 
பரிகளு மவிந்த வாவணத்‌ தொகுதிப்‌ 


3.20.203 


3.20.204 


3.20.205 


3.20.206 


3.20.207 


66 


1215 


1216 


1217 


1218 


1219 


பாசறை முழக்கமு மவிந்த 
திரைகட லெனும்பே ரோதையு மவிந்த 

வீரர்கள்‌ சேவக மவிந்த 
அரசரு மவிந்த வாகையுந்‌ திறனு 

மாண்மையு மவிந்தன வன்றே. 


சம்பினம்‌ பரந்த வோரியும்‌ பரந்த 


தசையினுக்‌ கொன்றொ டொன்றடர்ந்து 


வெம்பிய ஞமலிக்‌ குலங்களும்‌ பரந்த 
விசும்பிடத்‌ திடனற நெருங்கிச்‌ 

செம்பருந்‌ தினமுஞ்‌ சகுந்தமும்‌ பரந்த 
திரள்கருங்‌ கொடிபல பரந்த 

பம்புவா ர௬ுதியி னலகைகள்‌ பரந்த 
பாசறைப்‌ பெரும்பறந்‌ தலையின்‌. 


வரைகளி னேறிப்‌ பொதும்பரிற்‌ புகுந்து 
மறைந்தனர்‌ சிலரயிலெ றிந்து 
புரவிவிட்‌ டிறங்கி முள்ளுடை நெடுங்கான்‌ 
புகுந்தனர்‌ சிலர்பிணக்‌ குவையி 
னிரைகளிற்‌ பதுங்கிக்‌ கிடந்தனர்‌ சிலர்தந்‌ 
நினைவழிந்‌ துழன்றவர்‌ சிலரா 
லெரியழற்‌ பாலை யிடந்தொறு மோடி 
யிளைப்பினி லிறந்தவர்‌ சிலரால்‌. 


தெறுகளத்‌ துயிரை முதலிடு பருவந்‌ 
திசைதிசை சிலவழிந்‌ தவரு 
முறுகொலைக்‌ களநின்‌ றூர்புகுந்‌ தவரு 
மன்றியொண்‌ சிலையயில்‌ கதிர்வா 
ளெறிதர வெதிர்ந்த தலைமைமன்‌ னவரி 
னெழுபது பெயரினைச்‌ சினந்து 
மறுவறு மறைநந்‌ நபிதமக்‌ குரிய 
மன்னவர்‌ பிடித்தனர்‌ மாதோ. 


அடிநிலந்‌ தெரியா முகம்மதின்‌ பிதாபின்‌ 
னானஅப்‌ பாசையு நிகரா 
வடிவுறு மபித்தா லிபுதரு மலிமுன்‌ 
வந்தவுக்‌ கயிலையுங்‌ கதியி 
னடவுவாம்‌ பரியா ரிதுதரு திருச்சேய்‌ 
நெளபலென்‌ பவனையு முன்னர்‌ 
பிடிபடும்‌ பெயரி னிவரையு நபிமுன்‌ 
பிடித்துவந்‌ தனர்வய வேந்தர்‌. 


பிடித்தமன்‌ னவரை முன்னுற நடத்திப்‌ 
பெரும்படை யனைத்தையுந்‌ திரட்டி 

முடித்தவெம்‌ போரிற்‌ காகள முழக்கி 
யுறைந்திடும்‌ பாசறை முன்னி 

யடித்துடைத்‌ திறந்த தீனவர்‌ பதினான்‌ 
கமருறுந்‌ தலைவர்க டமையு 

மெடுத்தினி தடக்கித்‌ தொழுதிருந்‌ தனர்மே 
லிரவியு மறைந்தன னன்றே. 


3.20.208 


3.20.209 


3.20.210 


3.20.211 


3.20.212 


3.20.213 


67 


1220 


1221 


1222 


1223 


1224 


1225 


விடிந்தபின்‌ காலைக்‌ கடன்கழித்‌ திறசூல்‌ 
விரைவினி லிபுனு மஸ்வூதைத்‌ 
திடந்தரு மொழியா லழைத்தரு கிருத்தித்‌ 
தீயவன பூஜகு லென்போ 
னுடைந்தொழு கினனோ வலதிறந்‌ தனனோ 
வூறுபட்டி டைந்தன னோவென்‌ 
றிடந்தரும்‌ பெரும்பா சறையினுங்‌ களத்துந்‌ 


தெரிந்திவண்‌ வருகவென்‌ றிசைத்தார்‌. 


தூயவ னிறசூல்‌ நபியினி துரைத்த 
சொல்லினைச்‌ சிரசின்‌ மேலேற்றிச்‌ 
சீயமொத்‌ தெழுந்து வரிப்புலி யனைய 
தீனவர்‌ நால்வர்க ளுடனு 
மாயிரு விசும்பும்‌ புவனமும்‌ புகழார்‌ 
மன்னவ ரிபுனு மஸ்வூது 
போயினர்‌ பறவைப்‌ பந்தரிற்‌ கிடந்த 
பொங்குசெங்‌ குருதிவெங்‌ களத்தில்‌. 


மெய்யுழன்‌ றிறந்து கிடந்தவ ரொருபால்‌ 
விலாப்புடை திறந்தவ ரொருபாற்‌ 
கையிழந்‌ தரிதிற்‌ கிடந்தவ ரொருபாற்‌ 
காற்றுணை யிழந்தவ ரொருபான்‌ 
மையுறுஞ்‌ சிரசற்‌ றுறைந்தவ ரொருபான்‌ 
மணிக்குடர்‌ சரிந்தவ ரொருபா 
லெய்யும்வன்‌ சரங்க டூளைத்திடக்‌ குருதி 
மிழிந்திருந்‌ திறந்தவ ரொருபால்‌. 


காலினை மடக்கி வாயித ழதுக்கிக்‌ 
கவ்விவெள்‌ ளெயிறுகளி லங்கப்‌ 
பாலுறும்‌ பரியின்‌ குலம்பல வீழ்த்திப்‌ 
படருயிர்‌ விசும்பினிற்‌ படுத்தி 
மாலுறுங்‌ கரட மதமலை துளைக்கும்‌ 
வயிரவொள்‌ வேலினை யூன்றி 
மேலுறு மமருங்‌ கொல்வனென்‌ பவன்போ 
லிருந்தபல்‌ வீரருங்‌ கண்டார்‌. 


குற்றுடைக்‌ கதிர்வாள்‌ குரகத வயிற்றிற்‌ 
குளித்திடச்‌ சாய்ந்தவண்‌ கிடந்த 
முற்றிய முனையின்‌ றிறத்தவ னலகைக்‌ 
குலத்தொடூ மருந்திட முரணிப்‌ 
பற்றிவெங்‌ கரத்தா னிணக்குடர்‌ பிடுங்கும்‌ 
பான்மையொத்‌ தனன்பல நோக்கி 
வெற்றிவெண்‌ மலர்த்தார்ப்‌ புயத்தவர்‌ மகிழ்ந்து 
திரிந்தனர்‌ வீரவெங்‌ களத்தில்‌. 


கந்துகக்‌ கழுத்தை முரிதர நெருக்கி 
யெறிந்தவன்‌ களனறக்‌ கவப்பட்‌ 

டிந்தெனு முகம்வா ளிலங்கிட வவண்சாய்ந்‌ 
திருந்திறந்‌ தவன்றனை நோக்கி 


3.20.214 


3.20.215 


3.20.216 


3.20.217 


3.20.218 


68 


1226 


1227 


1228 


1229 


1230 


1231 


நந்தின னலனென்‌ றிகலனுஞ்‌ சுணங்கு 
நடந்தருந்‌ திடக்கடி தொதுங்கிச்‌ 

சிந்தையின்‌ வெருவுற்‌ றடிக்கடி நோக்கித்‌ 
திரிவன பலவுங்கண்‌ டனரால்‌. 


எள்ளிட விடமற்‌ றளந்தறி யெண்சா 
ணுடம்பினு மிடனற நெருங்கி 
யள்ளிலை நெடுவா ளிகளுறைந்‌ திருந்த 
ஆடவர்‌ தோற்றமங்‌ கடைந்த 
வள்ளுகிர்‌ சுணங்கு மிகலுனுந்‌ திரிந்த 
விடத்தின்முண்‌ மாவும்வந்‌ திணங்கி 
யுள்ளுறுங்‌ களத்திற்‌ கிடப்பன போன்றுங்‌ 
கண்டனர்‌ பலபல வொருங்கே. 


பறவைகள்‌ குலவுஞ்‌ சிறைநிழற்‌ பந்தர்ப்‌ 
பக்கரைப்‌ பரியணை சாய்ந்து 
மறமுதிர்‌ சினக்க ணிமைப்பில விழித்து 
மணிவிரன்‌ மீசையிற்‌ சேர்த்திக்‌ 
குறைவற வலகை நடம்பல பயிலக்‌ 
கொடுங்களக்‌ குருதிநன்‌ னிலத்தி 
னிறையுயிர்‌ போக்கி யரசுவீற்‌ றிருந்த 
விடங்களு நிறைந்தன கண்டார்‌. 


இடருறு மிகல னொன்றொடெொன்‌ றிகலி 


யிரைத்தெழுங்‌ குரைப்பினுக்‌ கஞ்சித்‌ 
துடர்படுங்‌ குடர்வாய்க்‌ கவ்விவிண்‌ ணிடையிற்‌ 


சுழன்றெழும்‌ பறவையின்‌ றோற்ற 
மடிபடூங்‌ கொடிய மாருத விசையி 

னாயிடைப்‌ புரிமுறுக்‌ கறுந்து 
விடுநெடுங்‌ கயறும்‌ படமுமொத்‌ தெழுந்து 

விளங்குதல்‌ பலவுங்கண்‌ டனரால்‌. 


மல்லுயர்‌ திணிதோள்‌ விடலைக டாங்கும்‌ 
வட்டவொண் கரியகே டகங்க 
ளெல்லையி னிழிந்த குருதியிற்‌ கிடந்தங்‌ 
கிலங்குவ தெழிறரச்‌ சிவந்த 
வல்லிசே தாம்பற்‌ றடத்திடை மிதந்த 
வாமையின்‌ புறமென வொளிர 
வில்லணி தடக்கை மறத்தில்தீன்‌ விளைத்த 
வெற்றிமன்‌ னவர்கள்கண்‌ டனரால்‌. 


அலர்நகை முகங்க ளெண்ணில பரந்து 
கிடந்திடூங்‌ குருதியஞ்‌ சேற்றி 
னிலவுவெண்‌ கவிகை யிடையிடை பதிந்து 
நிறைந்திலங்‌ குவனபைந்‌ தடத்துட்‌ 
பலவிதழ்‌ விரித்துச்‌ செந்நறாத்‌ துளித்த 
பதுமமென்‌ காட்டிடை புகுந்து 
குலவிய வனத்தின்‌ குலங்கள்‌ வீற்றிருந்த 


கோலமொத்‌ தனவுங்கண்‌ டனரால்‌. 


3.20.219 


3.20.220 


3.20.221 


3.20.222 


3.20.223 


3.20.224 


69 


1232 


1225 


1233 


1235 


1236 


அரசர்க ளணிந்த முத்தவெண்‌ மணிக 
ளுதிர்ந்துபைங்‌ குருதியஞ்‌ சேற்றில்‌ 

விரிகதி ௬ுமிழ்ந்து கிடப்பன வென்றூழ்‌ 
விழுங்கிய செக்கர்வா னிடத்தினிற்‌ 

பெருகிய தாரா கணம்பல கோடி 
பிறந்தொளி விரிப்பன போலுந்‌ 

தெரிதர நோக்கி யடிக்கடி மகிழ்ந்து 
திரிந்தனர்‌ சிலவய வீரர்‌. 


கங்கமுங்‌ கொடியுஞ்‌ சகுந்தமு மோரிக்‌ 
கணங்களு மிகலனுஞ்‌ சுணங்குஞ்‌ 
செங்களத்‌ திடைக்குற்‌ றுயிருட லருந்தத்‌ 
தெறித்திடுங்‌ குருதியிற்‌ றிரிவ 
வெங்கதிர்‌ நெடுவே லூறுகள்‌ படமெய்‌ 
வருந்திடா வீரரைப்‌ போன்று 
மெங்கணும்‌ பலகண்‌ டடூபடைக்‌ கலன்க 
ளிடுநெடும்‌ புலத்திடைத்‌ திரிந்தார்‌. 


ஏற்றிய சிலைக்கை தறித்திடப்‌ பறிபட்‌ 
டெழுந்தவம்‌ பூறுபட்டி டைந்து 
சேற்றிடை கிடந்து மூச்சொடு முனங்கித்‌ 
திகைப்பன வோரிகள்‌ பலவு 
மாற்றரும்‌ வீரர்‌ கதைபடத்‌ தெறித்த 
மண்டைகண்‌ மூளையின்‌ வழுக்கிக்‌ 
காற்றுணை முடிர்ந்து பயப்பயத்‌ திரியு 
நரிக்குலம்‌ பலவுங்கண்‌ டனரால்‌. 


ஒலிதெனும்‌ வேந்த னிறந்தபே ரிடமு 
முக்குபா வீந்தவெங்‌ களமும்‌ 
பலியென வுத்பத்‌ திறந்திடு மிடமும்‌ 
சைபத்து படும்பறந்‌ தலையும்‌ 
நலிதலில்‌ வீரச்‌ செருக்கினி லுமையா 
நடந்தெதிர்ந்‌ திறந்திடு மிடமும்‌ 
வலிதரு முமாறா விறந்தசெங்‌ களமும்‌ 
வகுப்புற வினிதுகண்‌ டனரால்‌. 


மறமுதிர்‌ வீரர்‌ தாண்மடித்‌ தெதிர்ந்து 
மண்டமர்‌ கடந்துசூழ்ந்‌ திறந்து 
புறமிடங்‌ குவிய வுறவின ரெவரும்‌ 
போர்க்கடன்‌ கழித்தவண்‌ கிடப்பக்‌ 
குறையுயி ருடலங்‌ குருதிகொப்‌ பிளிப்பக்‌ 
கொடுஞ்சமர்‌ பலவிளை யாடித்‌ 
தெறுகள நாப்ப ணபூஜகல்‌ கிடப்பத்‌ 
தீனவ ரினிதுகண்‌ டனரால்‌. 


கண்களிற்‌ சேப்பு நுதலினில்‌ வியர்ப்புங்‌ 
கரியமை மீசையின்‌ முறுக்கும்‌ 

புண்பட விதழிற்‌ பற்பல்காற்‌ சினந்து 
பூட்டிய கொடியவெள்‌ ளெயிறு 

மண்பட வொழுகுங்‌ குருதியி னனைவும்‌ 


3.20.225 


3.20.226 


னு 22 


3.20.228 


3.20.229 


70 


1227 


1238 


1239 


1240 


1241 


வடுப்படு முடலமு முயிர்ப்பும்‌ 
பண்பொடுந்‌ தெரியக்‌ களத்திடை கிடந்த 


பாதக னிடத்தினுற்‌ றனரால்‌. 


செல்வமுந்‌ திறனும்‌ புறத்தளித்‌ தனையே 
தீவினைப்‌ பயிர்விளைத்‌ தனையே 
நல்வர மனைத்தும்‌ பாழ்படுத்‌ தினையே 
நடுநிலை தனைத்தவ றினையே 
பல்பொருட்‌ சுவனப்‌ பதியிழந்‌ தனையே 
பாழ்ங்குழிக்‌ குடல்வளர்த்‌ தனையே 
சொல்விதம்‌ விடுத்துப்‌ பவமெடுத்‌ தனையே 
சூழ்வினை தனையறிந்‌ திலையே. 


வீர்வெங்‌ களிறே யடலரி யேறே 
விறற்பெருஞ்‌ சமர்க்குறும்‌ புலியே 
பாரினிற்‌ சிறந்த மக்கமா நகரிற்‌ 
பரிவுறும்‌ வீரருக்‌ கரசே 
காரணக்‌ குரிசின்‌ முகம்மது நபிதங்‌ 
கட்டுரை மறைக்கலி மாவை 
மீரமுற்‌ றிசைந்து மனத்தினி லிருத்தா 
திடும்பெனு மிடர்விளைத்‌ தனையே. 


மேலுமின்‌ கலிமா வுரைத்துறுந்‌ தீனை 
விரும்புவை யெனின்முகம்‌ மதுதம்‌ 
பாலினிற்‌ கொடுபோய்ப்‌ பருவர றவிர்த்துப்‌ 
பரிவுறுந்‌ தலைமைசெய்‌ குவநீ 
கோலிய பகையை விடுத்துநன்‌ குரையைக்‌ 
கூறெனக்‌ கூறலுங்‌ கொதித்து 
வாலெயி றிலங்க நகைத்தட லிபுனு 
மஸ்வூதளம்‌ வெகுண்டிட மவுல்வான்‌. 


இறுதியிற்‌ கலிமா வுரையென வெதிரி 
னுரைத்தனை மிழிந்தசா திகளிற்‌ 
நொருவரின்‌ குலத்துக்‌ குறுமதி யெடுத்துச்‌ 
சொல்லினை யுனைவிசும்‌ பேற்றப்‌ 
பெறுமவ ரிலையென்‌ னிடத்தினி லென்றா 
லியாவர்தா னென்னினிப்‌ பேசார்‌ 
தெறுகொலை விளைத்தி யெனவிழி சிவந்து 


செவிக்கொளா வசையொடு முரைத்தான்‌. 


வசைமொழி யுரைப்பக்‌ கடிதினில்‌ வெகுண்டு 
மருங்குடை வாளினை வாங்கி 
விசையுடன்‌ நாடி தனைப்பிடித்‌ தீழ்த்து 
விறற்கொழுங்‌ கரத்தினிற்‌ சுற்றி 
யசையுறுஞ்‌ சிரசை யறுத்துவே றாக்கி 
யவனுடனெ மழுவர்க டமையும்‌ 
பசையறும்‌ பாழ்ங்கூ வலினிடைப்‌ படுத்தி 
விட்டனர்‌ பலன்படை யாமல்‌. 


3.20.230 


3.20.231 


3.20.232 


3.20.233 


3.20.234 


2.220.235 


ப்தி) 


1242 


1243 


1244 


1245 


1246 


1247 


அபுஜகல்‌ சிரத்தைக்‌ கரத்தினிற்‌ றூக்கி 
யள்ளலங்‌ குருதியிற்‌ றிரிந்த 
கவிசிறைப்‌ பறவைக்‌ குலங்களு மிரியக்‌ 
கணத்தொடு நரிக்குல மொதுங்கச்‌ 
சவிதருங்‌ கொடியுங்‌ கவரியுங்‌ குடையுந்‌ 
தாளிணை யிடறிட நடந்து 
புவியிடைப்‌ பரந்த பறந்தலை கடந்து 
போயின ரிறங்குபா சறையின்‌ 


மறத்தினைத்‌ தொடுத்துத்‌ தீவினை விளைத்து 
வஞ்சகம்‌ பலபல வியற்றி 

யறத்தினை வெறுத்த கொடூம்பெரும்‌ பதக 
னபூஜக றலையிஃ தென்ன 

நிறுத்திய தீனி லுலகெல்லாம்‌ புரந்த 
நீணபி முகம்மது வென்னுந்‌ 

திறத்தவர்‌ திருமுன்‌ வைத்தனர்‌ கதிர்வே 
லேந்திய செழுங்கர தலத்தார்‌. 


ஆதியைப்‌ புகழ்ந்து காபிர்தம்‌ வலியு 
மற்றது தீனெனும்‌ பயிரின்‌ 
கோதறுங்‌ கொழுந்துங்‌ குவலயம்‌ படர்ந்த 
தின்றென யாவர்க்குங்‌ கூறித்‌ 
தீதுறுங்‌ கொடிய பாதகன்‌ சிரசை 
யகற்றுமி னெனச்செழு மறையின்‌ 
மூதுரை தெரிந்த புரவல ருடனு 
மிருந்தனர்‌ மூன்றுநா ளவணின்‌. 


வற்றுறா வளமை மக்கமா நகரார்‌ 
வந்தது மெதிர்மலைந்‌ தவணி 
லுற்றது மெழுவ ௬ுடனபூ ஐகல்த 
னுயிரிழந்‌ ததுவும்வெண்‌ சமரில்‌ 
வெற்றியு மியாவும்‌ வரிப்பட வெழுதி 
விரைவினின்‌ மாருத மியையா 
வொற்றர்கைக்‌ கொடுத்து மதீனமா நகருக்‌ 
கனுப்பின ரெவரினு முயர்ந்தோர்‌. 


வடிவுறுஞ்‌ சாயை வெளியுறா நபிதம்‌ 
மக்களில்‌ றுக்கையா வென்னுங்‌ 
கொடியிடை யுதுமான்‌ மனைவிய ரென்னுங்‌ 
குயின்மொழித்‌ திருமயி லிறந்து 
படியினி லடக்கி யாவருந்‌ திரண்டு 
பள்ளி யினிருக்கு மப்போதி 
லுடைபட பதுறிற்‌ பொருதுவென்‌ றெழுது 
மோலையைக்‌ கொடுத்தன ரோட்டர்‌. 


புவியினிற்‌ புதுமைக்‌ காரண மதீனா 
புரத்தினி லுறைந்தவ ரெவரு 

மபுஜகல்‌ படைகொண்‌ டெதிர்ந்திறந்‌ தனனென்‌ 
றழகுறு வாசகம றிந்து 


3.20.236 


3.20.237 


3.20.238 


3.20.239 


3.20.240 


72 


1248 


1249 


1250 


1251 


1252 


நபிதிரு மகளா ரடைந்தன ரெனுமந்‌ 
நடுக்கமுங்‌ கலக்கமு மகற்றிக்‌ 

கவலுதற்‌ கரிய வாநந்தப்‌ பெருக்கின்‌ 
களிக்கடல்‌ குளித்துமூழ்‌ கினரால்‌. 


பதுறெனும்‌ புடவி வரையடி விடுத்தம்‌ 
மாற்றல ரிடத்தினிற்‌ பறித்த 
கதிர்கொளுந்‌ துல்புக்‌ காறெனும்‌ வாளைக்‌ 
கரதலத்‌ தெழிறர வேந்திக்‌ 
கொதிநுனை வடிவேன்‌ மன்னவர்‌ சூழக்‌ 
குதிரையின்‌ றொகுதிக ளீண்ட 
வதிர்முர சமும்பே ரிகைகளு மார்ப்ப 
வகுமது நபியெழுந்‌ தனரால்‌. 


தானைக எீண்டக்‌ கொடித்திரண்‌ மலிய 
வருநபி தமைமுக நோக்கிக்‌ 

கானகம்‌ விடூத்தோர்‌ காவதத்‌ திடத்திற்‌ 
கடற்கரைப்‌ புறத்த பாசுபியா 

னூனுடல்‌ வதைத்து மாநிதி யனைத்து 


மொல்லையிற்‌ கொள்வமென்‌ றினிதின்‌ 


தீனவ ரொருவ ருரைத்தனர்‌ கேட்டுச்‌ 
சிந்தையிற்‌ பொருந்தின ரன்றே. 


எழுந்திவண்‌ வருமு னிரண்டிலொன்‌ றுங்கைக்‌ 
கிறைவசப்‌ படுத்தின னெனுஞ்சொன்‌ 
மொழிந்தினி ரவையே முடிந்தன வினிமேன்‌ 
மூளும்வெஞ்‌ சினத்தினை முற்றி 
யழுந்திடப்‌ பொருத லறிவல வெனஅப்‌ 
பாசெனுந்‌ தந்தையர்‌ மொழியச்‌ 
செழுந்திற னபியு மிஃதுநன்‌ றென்ன 
நிதியின்மேற்‌ சேறலை விடுத்தார்‌. 


நுதிகொளுங்‌ கதிர்வேற்‌ காபிரை பதுறி 
லடர்ந்தமுந்‌ நூற்றுடன்‌ பதினான்‌ 

கிதமுறுந்‌ தலைவர்க்‌ கும்பர்மா ராய 
முண்டென வியல்பொடு முரைத்துக்‌ 

கதிகொளும்‌ பரியுந்‌ தானையு நெருங்கக்‌ 
கானகம்‌ பலபல கடந்து 

சதுமறை முழக்க மார்த்தெழ மலீக்கு 
சபுறாவாந்‌ தலத்தில்வந்‌ திறுத்தார்‌. 


குறைந்திட ரொடுங்கிப்‌ போயின மருவார்‌ 
பாசறைக்‌ கொள்ளையின்‌ றொகையு 

மிறந்திடூ மெழுப தருந்திறல்‌ வேந்த 
ரிடுகலன்‌ களும்படைக்‌ கலனுஞ்‌ 

சிறந்தவெம்‌ பரியும்‌ ஸகுபிக ளெவர்க்குந்‌ 

.... தெரிதரப்‌ பகுந்தெடுத்‌ தளித்தார்‌ 

புறந்தரு களத்தின்‌ முத்திரை படைத்துப்‌ 

புகழ்பெறு முகம்மது நபியே. 


3.20.241 


3.20.242 


3.20.243 


3.20.244 


3.20.245 


3.20.246 


73 


1253 
அறபினின்‌ மலீக்குச்‌ சபுறாவாந்‌ தலம்விட்‌ 
டறப்பெரும்‌ படைபுறஞ்‌ சூழ 
இறெளகா வெனுமத்‌ தலத்தினில்‌ வரும்போழ்‌ 
தியல்பெறு மதீனமன்‌ னவரும்‌ 
புறநக ரவருந்‌ திரண்டெதிர்‌ பணிந்து 
பொங்கிய முழக்கொடூஞ்‌ சூழ 
நறவுகொப்‌ பிளிக்குந்‌ துடவைசூழ்‌ நகரி 
னண்ணினர்‌ முகம்மது நபியே. 3.20.247 
1254 
மறையவர்‌ வாக்கின்‌ பயித்தொலி முழங்க 
வானவ ரினிதுவாழ்த்‌ தெடுப்பக்‌ 
கறைகொளுங்‌ கதிர்வேற்‌ காளையர்‌ சூழக்‌ 
கவிகையுங்‌ கவரியு மலிய 
முறைமுறை பேரி தவில்பறை திடிமன்‌ 
முருடூசச்‌ சரிமுர சதிர 
விறையவ னருளால்‌ வெற்றிகொண்‌ டிறசூ 
லிலங்கிய நகரின்வந்‌ தனரால்‌. 3.20.248 
1255 
மடலவிழ்‌ வனச வாவிசூழ்‌ மதினா 
வந்தபின்‌ மற்றைநாள்‌ பதுறிற்‌ 
பிடிபட மவரைக்‌ கொணர்கெனக்‌ கூறப்‌ 
பெருஞ்சிறை சாலையி னண்ணிக்‌ 
கடிதினி லெழுப தரசர்க டமையுங்‌ 
கையினிற்‌ றளையொடுங்‌ கொடூவந்‌ 
தடல்பெருங்‌ குரிசின்‌ முகம்மது நபிமுன்‌ 
விடுத்தன ரணிவய வீரர்‌. 3.20.249 
1256 
ஆரிது புதல்வ னலுறையும்‌ பதக 
னுக்குபத்‌ தென்பவன்‌ றனையு 
மூரினிற்‌ புறத்திற்‌ பாதையி னாப்பண்‌ 
டலைகளைந்‌ திடுகவென்‌ றுரைப்ப 
வீரர்கள்‌ வெகுண்டு பிடித்தகைக்‌ கயிற்றின்‌ 
விரைவொடுூ நடத்தியவ்‌ வுழையிற்‌ 
சோரிநீ ரொழுக விருவர்க டலையுந்‌ 
துணித்தருங்‌ கழுவினிட்‌ டனரால்‌. 3.20.250 
125.7 
நற்றவ முடைய முகம்மதின்‌ கலிமா 
நாவினி லியற்றிடா தெதிர்ந்த 
பற்றல ருழையி னிருவர்க டமையும்‌ 
பாழ்ங்குழி யிடைப்படர்‌ படுத்தி 
மற்றவ ரறுபத்‌ தெண்மர்க டமையு 
மாசில்‌ அஸ்காபிக ளென்னுங்‌ 
கொற்றவ ரெவருங்‌ களித்தினி துவப்பக்‌ 
கொடுத்தனர்‌ பகுந்துபங்‌ கியற்றி 3.20.251 
1258 
உறுதலை விலைநா லாயிரந்‌ திருக 
மொவ்வொரு வருக்கினி தளித்து 
மறுவற மீண்டு மக்கமா நகரார்‌ 
போயினர்‌ மன்னரப்‌ பாசு 


75 


மறிவுறு மபித்தா லிபுமகன்‌ றனக்கு 
மாரிது மகனவு பலுக்கு 
முறைமையின்‌ றமக்குந்‌ தலைவிலை யாக 
மீண்டனர்‌ முதுபொரு எளித்தே. 320.252 
1259 
அண்ணலங்‌ களிற்றை முகம்மதை வளர்த்த 
வடலபுத்‌ தாலிபு திருச்சேய்‌ 
வண்ணவொண்‌ புயனுக்‌ கயிலையுஞ்‌ சிறந்த 
ஆரிது மகனவு பலையு 
நண்ணிய புகழ்சேர்‌ மக்க மாநருக்‌ 
கனுப்பிநந்‌ நெறியி னப்பாசு 
முண்ணிறை கலிமா வோதிய்‌ மான்கொண் 
டூவந்தினி துறைந்தன ரன்றே. 3.20.253 
1260 
தருவுரை பகர வெதிருரை பகர்ந்த 
தருநபி சிறியதந்‌ தையரு 
மருவுநன்‌ மலரு மெனவரு புறுக்கான்‌ 
மார்க்கநன்‌ னெறிமுறை பயின்று 
செருவடன்‌ மலியன்‌ ஸாரிக டமக்குஞ்‌ 
செவ்விய முகாஜி ரீன்களுக்கு 
மருமருந்‌ தனைய வுயிரெனப்‌ பொருந்தி 
யன்புட னினிதிருந்‌ தனரால்‌. 3.20.254 
1261 
வரத்தினிற்‌ சிறந்த ககுபத்துல்‌ லாவி 
னாபுசம்‌ சத்தினீர்‌ வழங்குந்‌ 
துரத்தி னுக்குரிய ராதலாற்‌ பிரியாத்‌ 
தொன்முறை வருதலா அபிக்கும்‌ 
புரத்தினுற்‌ ரவர்க்குந்‌ தனித்தனி யுரைத்துப்‌ 
புதியவன்‌ றனைப்புகழ்ந்‌ தேத்திக்‌ 
கரத்தடக்‌ களிறப்‌ பாசெனு முரவோர்‌ 
கடிகொடம்‌ பதியிடை புக்கார்‌. 3.20.255 
1262 
முதலவன்‌ விதித்த விறமலா னோன்பு 
முடிவினி லியாவரு மறிய 
அதிசயம்‌ பிறப்பப்‌ பித்துறாப்‌ பறுலென்‌ 
றாய்த்தும்‌ நபிக்கிறங்‌ கியதான்‌ 
மதிவல ரெவரு மவ்வழி முடித்து 
மகிழ்ந்தனர்‌ தீனெனும்‌ பயிரும்‌ 
பதிவுபெற்‌ றிருந்து தழைத்தன செல்வம்‌ 
படர்ந்தினி தோங்கின வன்றே. 3.20.256 


பதுறுப்‌ படலம்‌ முற்றிற்று. 


ஆகப்‌ படலம்‌ 20க்குத்‌ திருவிருத்தம்‌ ---- 1262 


1263 


1264 


1265 


1266 


1267 


1268 


3.21 சவீக்குப்‌ படலம்‌ (1263-1319) 


ஆரண முறையின்‌ தீனெறி பெருக்கி 
யகுமதுற்‌ றுறையுமந்‌ நாளிற்‌ 
காருறை பொழில்சூழ்‌ மதீனமா நகரிற்‌ 
சூதரிற்‌ கயினுக்கா கென்னும்‌ 
வீரர்கள்‌ கூட்டம்‌ வாய்மையை முறித்து 
வேற்றொரு தலத்திடைப்‌ புக்கிப்‌ 
பாரினில்‌ தீனுக்‌ கிடர்நடத்‌ தினர்க 
ளெனுமொழி பகர்தரக்‌ கேட்டார்‌. 


நாயகர்‌ செவியிற்‌ புகுதலுந்‌ தலைமை 
நண்பருங்‌ கடூவிசைப்‌ பரியுஞ்‌ 
சாயகக்‌ சிலைக்கை வீரருஞ்‌ சூழத்‌ 
தடக்கதிர்‌ வேலெடுத்‌ தேந்திப்‌ 
போய வருறைந்த பதியினை வளைந்து 
புரிசைக டூகளெழப்‌ படுத்தி 
மாயவன்‌ காபி ரெவர்களு நடுங்க 
மண்கொளா விடுக்கண்செய்‌ தனரால்‌. 


பொருளெனப்‌ படூத லியாவையுங்‌ கவர்ந்து 
புறம்படர்க்‌ கயினுக்கா கென்னும்‌ 
விரிபெருங்‌ கூட்டத்‌ தவரினை யுபைசேய்‌ 
விறல்பெறு மப்துல்லா விடத்திற்‌ 
பரிவுறச்‌ சாட்டிக்‌ கொடுத்து விட்டதற்பின்‌ 
பண்புறு மதீனமா நகரின்‌ 
மருமல ரணிந்த தீனவர்‌ சூழ 
வந்தனர்‌ முகம்மது நபியே. 


கோதுறுங்‌ கயினுக்‌ காகெனு மவர்கள்‌ 
கூட்டத்தின்‌ காரண மாகக்‌ 
காதிய நசுறா னிகளெஹ$ூ திகளாங்‌ 
காபிர்க ளுடன்படக்‌ கலப்ப 
வோதிய மறையி னுண்மையென்‌ றுரைக்கு 
முறவுகள்‌ வேண்டலி ரென்ன 
வாதித னாயத்‌ திறங்கின நபியு 
மன்புட னினிதுவந்‌ தனரால்‌. 


வேறு 
வலிகொடு காபிரை பதுறின்‌ மாய்த்துநன்‌ 
னிலைகெடுூங்‌ கயினுக்கா கவரை நீத்திடர்‌ 
நலிவற முகம்மதாண்‌ டிருக்கு நாளினிற்‌ 
பொலிவுறச்‌ சிலமொழி புகலு வாமரோ. 


ஷாமினிற்‌ புக்கிமா நிதியந்‌ தன்னொடு 

மாமதிண்‌ மக்கமா புரத்தின்‌ வைகிய 

சூமன பாசுபி யான்வன்‌ சொல்லினாற்‌ 
றாமவொண்‌ புயத்தவர்க்‌ கெடுத்துச்‌ சாற்றுவான்‌. 


21.1 


3.21.2 


3.21.3 


3.21.4 


சம 


3.21.6 


76 


1269 


1270 


1271 


[272 


1273 


1274 


12:83 


1276 


1277 


1278 


14 


பொன்னுநன்‌ மணியுமொத்‌ திலங்கும்‌ பொற்பினாற்‌ 

கன்னியர்‌ காமுறுங்‌ காளை வீரர்க 

ளென்னுயி ரனையரிப்‌ புரத்துக்‌ காதியா 

மன்னவர்‌ பதுறினின்‌ மடிந்திட்‌ டாரரோ. lL 


பொழிதருஞ்‌ செழுமுகிற்‌ பொருப்பின்‌ சார்பினிற்‌ 

கழுதுக ணடம்பல காண வீணினில்‌ 

வழுவுறு மொருவனுக்‌ காக மன்னவ 

ரெழுவரும்‌ படையுட னிறத்தல்‌ வேண்டுமோ? த்ரில்‌ 


வயமுறு முதவியி னிறந்த மன்னரோ 

டியல்புற வுயிரினை யீந்தி டாதொளித்‌ 

தயல்புகுந்‌ தனனென வணுகி லாவவப்‌ 

பயனுற வுலகமும்‌ பழிக்கு மேகொலாம்‌. 3219 


துனிதவிர்த்‌ துதவிசெய்‌ தவர்க டூஞ்சயா 
னனிபல பொருளுட னகர நண்ணிமென்‌ 
பனிமலர்ப்‌ பஞ்சணை படூத்து நாடொறு 
மினியன வுண்டியுண்‌ டிருத்தல்‌ நன்றரோ ? 3.21.10 


வீணினி லவருயி ரிறத்தன்‌ மேயினன்‌ 

பூணரும்‌ பழியெனும்‌ பொறையுந்‌ தாங்கின 

னாணினை வீழ்த்தின னகைக்கு மாயின 

னாணினில்‌ வலியனென்‌ றறைய வேண்டுமோ ? 3.21.11 


உதவிசெய்‌ பவர்க்குயி ர௬ுதவி செய்குதல்‌ 

விதியுயி ௬ுதவியின்‌ வீழ்த்தி நின்றவர்க்‌ 

கிதமுறப்‌ பழிகொளா திருத்த லும்பரின்‌ 

பதவியு மிலையிவண்‌ பலனு மில்லையால்‌. 3.21.12 


போருறும்‌ பெரும்படை யுடனும்‌ புக்கியச்‌ 

சேரல ரணிகெடச்‌ சிதைத்துத்‌ தீனெனும்‌ 

வேரற முகம்மதை வீழ்த்திடே னெனிற்‌ 

பாரிதன்‌ முகத்தினைப்‌ பார்ப்ப தில்லையால்‌. 3:21.13 


வாரியின்‌ பெருங்கிளை மலிவி னாலுமிப்‌ 

பாரினிற்‌ பலபொருள்‌ படைத்த மாண்பினுங்‌ 

கூரும்வை வேற்படைக்‌ கூட்டத்‌ தாலுந்தன்‌ 

வீரியத்‌ தினுமிவை விளம்பி னானரோ. 3.21.14 


இன்னன பலவெடுத்‌ திசைத்த வாசக 

நன்னிலை மக்கமா புரத்தி னண்புறு 

மன்னிய வேந்தர்க ளெவர்க்கு மார்புறுங்‌ 

கொன்னுனை வேலினுங்‌ குளித்து நின்றதே. ஆதர 


இவர்மொழிக்‌ கின்னண மியைந்தி லோமெனிற்‌ 

புவியினிற்‌ செல்வமும்‌ புகழும்‌ வீரமு 

மவமென யாவரு மகத்தி னுட்கொடு 

குவிதருங்‌ கணத்தொடுங்‌ கூற லுற்றனர்‌. 3.21.16 


1279 


1280 


1281 


1282 


1283 


1284 


1285 


1286 


1287 


1288 


அருந்திற லபூஜகு லுடனம்‌ மாண்மையும்‌ 
பொருந்திறல்‌ வீரமும்‌ பொன்றிப்‌ போயதென்‌ 
நிருந்தன மின்றுநீ மியம்பு மாற்றத்தான்‌ 
விரிந்தநங்‌ குலத்தவர்‌ வெற்றி வீரமே. 


இன்றுநீ துணிந்தனை யிறந்த மன்னவர்‌ 
வன்றிறற்‌ பழியினை வாங்கி னோமினி 
நன்றியும்‌ விளைத்தனம்‌ நமக்கு நாடொறும்‌ 
வென்றியுண்‌ டென்பதும்‌ விளம்ப வேண்டுமோ ? 


செழுந்திறற்‌ சேனையுஞ்‌ சேனை வீரரும்‌ 
வழிந்திடூங்‌ குருதிவேன்‌ மன்னர்‌ தம்மொடு 
மொழிந்திடு முரைவழி முன்னி யிற்றையி 
னெழுந்திட வேண்டுமென்‌ றிசைத்திட்‌ டாரரோ. 


நள்ளுற நகரவர்‌ நவிலும்‌ பெற்றியின்‌ 
வள்ளுரத்‌ தபாசுபி யானு மாசிலா 
வள்ளிலை வேலெடுத்‌ தாடன்‌ மாவொடும்‌ 
புள்ளெழ விரைவினிற்‌ புறப்பட்‌ டானரோ. 


குரகதப்‌ பேரணி குழுமிச்‌ சூழ்தர 

விரிகதி ரெஃகினர்‌ விரைவின்‌ முன்செலச்‌ 
சொரிகணை விற்கதை சுரிகை வாள்சுமந்‌ 
தரசர்கள்‌ சிலர்திரண்‌ டரியி னீண்டினார்‌. 


அடற்பரி யிரண்டுநூற்‌ றரசர்‌ தம்மொடும்‌ 
படைக்கலன்‌ வீரரும்‌ பரந்து முன்செலக்‌ 


கொடிப்படைக்‌ குழுவொடுங்‌ குடைகண்‌ மொய்த்திடக்‌ 


கடற்படு பல்லியங்‌ கறங்கப்‌ போயினான்‌. 


கைத்தபுன்‌ மனத்தினன்‌ ஹறுபு தன்மகன்‌ 
மொய்த்தெழும்‌ பெருந்துகண்‌ முகிலின்‌ விம்மிடப்‌ 
பைத்தல நெளிதரப்‌ படைகொண்‌ டீண்டியே 


யெய்த்திடாத்‌ திறத்தொடும்‌ சவீக்கி னெய்தினான்‌. 


வயமுறு நபியுறை மதீன மாநகர்க்‌ 

கியல்புறக்‌ காதநான்‌ கென்னு மெல்லையி 
ணுயர்சவீக்‌ கெனுந்தலத்‌ துழையின்‌ மாவொடு 
பயமற விறங்கினான்‌ வகுத்துப்‌ பாசறை. 


பரித்திர ணிரைநிரை படுத்திப்‌ பாங்கரின்‌ 
விரித்தொளிர்‌ படங்குகள்‌ விளங்கக்‌ கோட்டிநல்‌ 
லரித்திர லரசருக்‌ கமைதி காட்டியூ 

டிருத்துமங்‌ காடியு மிருத்தி னானரோ. 


கறங்கிய மேற்கடற்‌ கனலி புக்கபி 
னிறங்கிய பாசறை யிடத்திற்‌ சூழ்தர 
மறங்கிளர்‌ வீரரை வைத்தி யாவரு 
முறங்கிய காலையி னொருவ னாயினான்‌. 


2௮144 


22121௫ 


3-21.12 


3.21.20 


னம்‌ ௮] 


321-22 


3.21.23 


3.21.24 


3:21:23 


3.21.26 


78 


1289 


1290 


1291 


1292 


1293 


1294 


1295 


1296 


1297 


1298 


தன்னுரு வகற்றிவேற்‌ றுருவந்‌ தாங்கிவிற்‌ 
கொன்னுனை வாளொடுங்‌ குந்த மேந்திப்பின்‌ 
முன்னிடந்‌ தெரிகிலாக்‌ கங்குன்‌ முன்னிநற்‌ 
பொன்னியன்‌ மதீனமா புரம்புக்‌ கானரோ. 


அரசர்தம்‌ வீதியு மாவ ணங்களுங்‌ 

குரிசிறன்‌ வாயிலுங்‌ கடந்து கோமகன்‌ 
வரும்‌அகுத்‌ தபுமக னில்லின்‌ வாயிலின்‌ 
கரைபுரள்‌ கதிர்மணிக்‌ கபாடந்‌ தீண்டினான்‌. 


புதுமணிக்‌ கதவினிற்‌ புடைத்தி டத்தொனிக்‌ 
கதழ்வுறச்‌ செவியினிற்‌ கலப்பக்‌ கேட்டெழுந்‌ 
துதிர்நறைத்‌ தொங்கன்மார்‌ புலவ வந்துநின்‌ 
றிதமுறக்‌ கவிழ்ந்திருட்‌ டறுத்து நோக்கினான்‌. 


கதிபிறி தொன்றிலா ஹறுபு பெற்றிடும்‌ 

பதகனென்‌ றறிந்தவன்‌ பகரும்‌ வாசகத்‌ 
தெதிர்கொடுத்‌ தழைத்திடல்‌ பழுதென்‌ றெண்ணிமா 
மதியொடு மெழுந்துதன்‌ மனைபுக்‌ கானரோ. 


நின்றனன்‌ கூயின னெடிது தன்மனங்‌ 
கன்றியிங்‌ கொருவருங்‌ காண்கி லோமென 
மின்றிக ழயிலொடூ வேறு வீதியிற்‌ 

சென்றனன்‌ றனித்தொரு வாயில்‌ சேர்ந்தனன்‌. 


பலதிசை யினுமெலப்‌ பார்த்திவ்‌ வில்லினு 
மிலருளர்‌ மாந்தர்க ளென்ன வெண்ணிய 
மலைவொடு மசுக்கமின்‌ மகனில்‌ வாயிலி 
னிலையுறுங்‌ கதவினைப்‌ புடைத்து நின்றனன்‌. 


கங்குலங்‌ காலையிற்‌ கதவைத்‌ தீண்டுதற்‌ 
கிங்கடைந்‌ தவரெவ ரென்ன வில்லுறை 
மங்கையர்க்‌ குரைத்தெழுந்‌ தரிதின்‌ வந்தொளி 
நுங்கிய விருளிடை நோக்கி னானரோ. 


கலைப்பவ னெனவரும்‌ ஹறுபு மைந்தனைத்‌ 
தலைக்கடைக்‌ கண்டுகை படித்துத்‌ தானுறை 
யிலத்தினிற்‌ கொண்டுசென்‌ நிருத்தி யின்புறு 
நலத்தொடூஞ்‌ சுவையொடூம்‌ பொசிப்பு நல்கினான்‌. 


உண்டிலை தின்றபி னுறுதி யாகவிம்‌ 

மண்டலத்‌ துளவையு முகம்ம தென்னும்பேர்‌ 
கொண்டவற்‌ குறும்படைக்‌ குறிப்புங்‌ கொள்கையும்‌ 
விண்டெமக்‌ குரையென விளம்பி னானரோ. 


முகம்மதின்‌ மார்க்கமும்‌ வலியும்‌ வெற்றியு 
மிகலவர்‌ பணிவும்போ ரியற்றுஞ்‌ செய்கையும்‌ 
பகைபிறி திலையெனப்‌ பகரும்‌ பெற்றியும்‌ 
வகைவகை தெரிதர மசுக்கஞ்‌ சொல்லினான்‌. 


3-21.27 


2.21.28 


23122 


3.21.30 


3.21.31 


3.21.32 


3.21.33 


3.21.34 


221.33 


3.21.36 


79 


1299 


1300 


1301 


1302 


1303 


1304 


1305 


1306 


1307 


1308 


சாற்றிய தனைத்தையும்‌ ஹறுபு தன்மகன்‌ 
றேற்றமுற்‌ றுணர்ந்துசிந்‌ தித்து நன்கென 
மாற்றவ ரறிகிலா தெழுந்து வல்லிரு 
ளாற்றிடை குறுகிப்பா சறையி னாயினான்‌. 


உதித்ததன்‌ கிளையினுக்‌ குரிய ரியாவரு 
மதித்திடும்‌ திறத்தினர்‌ மன்னர்‌ நால்வரைக்‌ 
கதித்தபுன்‌ மனத்தினன்‌ ஹறுபு தன்மக 


னிதத்தொடூ மழைத்தரு கிருத்திச்‌ சொல்லுவான்‌. 


முகம்மதி னுறைமதி னாவிற்‌ சூழ்தருந்‌ 
திகைதிகைச்‌ சிறுகுடி நிரைகள்‌ சேர்த்தவண்‌ 
டூகள்படப்‌ பலபொருள்‌ சூறை யாடிநின்‌ 
றிகலவ ருயிர்செகுத்‌ திடுமி னென்றனன்‌. 


மன்னன பாசுபி யான்சொல்‌ வாசகஞ்‌ 
சென்னியிற்‌ கொடுசில பெயர்க டம்முடன்‌ 
மின்னயில்‌ வேலொடும்‌ வீரவா ளொடும்‌ 
பன்னருங்‌ கங்குலிற்‌ பரந்து போயினார்‌. 


பரிசுகளைக்‌ கங்குலிற்‌ கரந்து பற்றியும்‌ 
நிரைகளிற்‌ றொருவரை நெருக்கித்‌ தாக்கியும்‌ 
விரைவொடு மெதிர்ந்தவர்‌ தலைகள்‌ வீழ்த்தியும்‌ 
தெரிதரா தொளித்தருங்‌ குறும்பு செய்தனர்‌. 


கல்லடர்‌ பொருப்பிடைக்‌ காலிக்‌ காரரும்‌ 
பல்லரும்‌ திரிதரும்‌ பாதை யோர்களு 
மெல்லையிற்‌ சிறுகுடி யிருக்கின்‌ றோர்களுஞ்‌ 
சில்லறை பெரிதென நபிமுன்‌ செப்பினார்‌. 


தேங்கமழ்‌ தெரியலா ரீதென்‌ செய்கையென்‌ 
றாங்குறு மொற்றரை யறியக்‌ கேட்டலும்‌ 
பூங்கழ லிறைஞ்சிவாய்‌ புதைத்து மென்மெலப்‌ 
பாங்குறுஞ்‌ செவிகொளப்‌ பகரு வாரரோ. 


குரகதத்‌ தொடூம்சில படையுங்‌ கூட்டியோர்‌ 
வரையிடை சவீக்கெனுந்‌ தலத்தில்‌ வந்திருந்‌ 
திருமன ஹறுபுத னிளவ லிவ்வணம்‌ 


விரைவினிற்‌ பகைபல விளைக்கின்‌ றானென்றார்‌. 


பற்றல ரெனுமொழி செவியிற்‌ பற்றலும்‌ 
வெற்றிய பாலுபா னாவை வீறொடு 
மற்றையி னகரினுக்‌ காதி யாகவைத்‌ 
துற்றவெஞ்‌ சமர்ப்படை யுடனெ ழுந்தனர்‌. 


குவிபெருஞ்‌ சேனையும்‌ பரியுங்‌ கூட்டமுங்‌ 
கவிகையுந்‌ துவசமுங்‌ கலப்பப்‌ பல்லிய 
முவரியி னொலித்திட முகம்ம துஞ்செழும்‌ 
புவிதிசை யதிர்தரக்‌ கடிது போயினார்‌. 


22197 


2.21258 


3:21.29 


3.21.40 


3.21.41 


3.21.42 


3.21.43 


3.21.44 


3.21.45 


3.21.46 


80 


1309 

பொழின்முகில்‌ வரையிடை பதுறிற்‌ போரினில்‌ 

வழிநிண மறாதவேன்‌ மன்னர்‌ வெம்படைக்‌ 

குழுவொடுங்‌ கறுக்கறா வென்னக்‌ கூறிய 

வெழிறருந்‌ தலத்திடை யிறங்கி னார்களால்‌. 3.21.47 
1310 

மறைநபி முகம்மது மற்ற யார்களுந்‌ 

தெறுகொலை வீரருஞ்‌ சேனை மாக்களு 

மறைகட லெனவடுத்‌ தனர்க ளீண்டென 

கறுபுதன்‌ றிருமகன்‌ காதி லோதினார்‌. 3.21.48 
1311 

அள்ளிலை வேலொடு மகும தின்படைப்‌ 

புள்ளெழக்‌ கறுக்கறாப்‌ புலத்தி னுற்றவை 

விள்ளலுங்‌ கறுபுதன்‌ விடலை யாக்கமு 

முள்ளமும்‌ வீரமு மொடுங்கி னானரோ. 3.21.49 
212 

பொங்கிய தானையும்‌ புரவிக்‌ கூட்டமுந்‌ 

தங்கிய பொருளுமத்‌ தலத்தின்‌ விட்டூவிட்‌ 

டங்கவ ரொருவரு மறிகி லாநடுக்‌ 

கங்குலங்‌ காலையிற்‌ கார்ந்து போயினான்‌. 3.21.50 
1313 

கரந்துபோ யினனா சென்னுங்‌ கட்டுரை 

பரந்தன பாசறை முழுதும்‌ பாய்கதிர்‌ 

விரிந்தன விடிந்தன விரைவி னெங்கணுஞ்‌ 

சரிந்தனர்‌ குழுவொடுந்‌ தறுகண்‌ வீரரே. 3.21.51 
1314 

சரந்தரு தூணியுந்‌ தனுவுந்‌ தண்டமு 

மரந்தட வயிலுந்தா வச்சு வங்களும்‌ 

பரந்தவெண்‌ படங்குபா சறையும்‌ வீதியு 

மிருந்தன போயின ரியாரு மென்பவே. 3.21.52 
1315 

வானவர்‌ பரவிய வள்ளன்‌ மானபி 

மீனமில்‌ கறுக்கறா வெல்லை நீத்துவந்‌ 

தானதோர்‌ சவீக்கினி லரிகள்‌ காண்கிலார்‌ 

கானலர்‌ படங்கும்பா சறையும்‌ கண்டனர்‌. 3221323 
1316 

கருஞ்சகுந்‌ தமுங்கொடிக்‌ கணமுங்‌ கங்கமு 

முரைஞ்சிடக்‌ கொடியொடு நடந்த வொள்ளியோர்‌ 

பெருஞ்சம ரெனுமொரு பெற்றி காண்கிலா 

ரருஞ்சுர வழியிளைப்‌ பாறி னாரரோ. 3.21.54 
1317 

கட்டுவாம்‌ புரவியும்‌ படைக்க லன்களும்‌ 

வட்டவெண்‌ கவிகையு மிரச வர்க்கமு 

மொட்டகைத்‌ திரள்களு மொளிர்நி சானியும்‌ 

விட்டபல்‌ பண்டமும்‌ விரைவின்‌ வாரினார்‌. 3221-95 
1318 

சிறியரும்‌ பெரியருஞ்‌ சேனை வீரருங்‌ 

குறியொடும்‌ பலபொருள்‌ கொள்ளை கொண்டதிற் 

றறுகிலா கறுபுசேய்‌ தருமத்‌ தாலன்றோ 

வறியவ ரெவர்களும்‌ வலிய ராகினார்‌. 120 


1319 


1320 


1321 


1322 


1323 


1324 


22 


1326 


122 


கொள்ளையின்‌ பலபொரு ளனைத்துங்‌ கைக்கொடூ 
கிள்ளையின்‌ றிரளொடுங்‌ கிளரும்‌ வாளயின்‌ 
மள்ளர்கள்‌ சூழ்தர வள்ள னந்நபி 

நள்ளுறை யரியென நகர நண்ணினார்‌. 


சவீக்குப்‌ படலம்‌ முற்றிற்று. 
ஆகப்‌ படலம்‌ 21-க்குத்‌ திருவிருத்தம்‌.......1319. 


3.22 குதிரிப்‌ படலம்‌ (1320-1331) 


கொற்றவெண்‌ கவிகை நீழ லுலகெலாங்‌ குளிரச்‌ செய்து 
வெற்றிகொண்‌ டிசுலா மோங்க விறனபி யிருக்கு நாளிற்‌ 
பற்றலர்‌ தேயந்‌ தோறும்‌ பற்பல்கா லிருந்து சாவு 

மொற்றரி லொருவர்‌ தோன்றிச்‌ சிலமொழி யுரைப்ப தானார்‌. 


மதினமா நகரிற்‌ றென்கீழ்த்‌ திசையினில்‌ வளமை யோங்கக்‌ 
குதிவரால்‌ வனச வாவி சூழ்தரு குதிரி யென்னும்‌ 
பதிபனி சுலைமுக்‌ கூட்டத்‌ தாரினிற்‌ பல்லர்‌ கூண்டு 


விதிமுறை மறையின்‌ மாற்றம்‌ பொய்யென வெறுத்து மன்னோ. 


நன்னயச்‌ கலிமா வென்னு நாமநா நாட்டு மாக்கள்‌ 
சொன்னெறி வழுவ தாக்கித்‌ தூடணித்‌ திகல தாக 
மன்னநும்‌ பெயருங்‌ கூறும்‌ வாய்மையு மதித்தி டாமற்‌ 
பன்னருங்‌ குறும்பு மேற்கொண்‌ டிருந்தனர்‌ பரிவற்‌ றென்றார்‌. 


புவியிடந்‌ திரிந்து நாளும்‌ புகலுவோ ருரைத்த மாற்றஞ்‌ 
செவிவழி புகுத லோடூஞ்‌ செவ்விய ரிறசூ லுல்லா 

இபுன்ம்மி மக்த்தூ மென்னு மிளவலை நகரி னாட்டிக்‌ 
கவனவெம்‌ பரியுந்‌ தானைக்‌ கணத்தொடுங்‌ கடிது போனார்‌. 


மதிதவழ்‌ சிகர கோடி வரைபல கடந்து நன்னீர்‌ 

நதிசில கடந்து மாறா நள்ளிருட்‌ கான நீந்திக்‌ 

கதிரவன்‌ கதிரி னாலெண்‌ காவதங்‌ கடந்து வல்லே 
குதிரியென்‌ றோங்குஞ்‌ செல்வக்‌ கொழுநக ரடுப்பப்‌ புக்கார்‌. 


பூவலர்‌ பொய்கை வேலிப்‌ புறம்படர்ந்‌ திலங்கச்‌ சூழ்ந்த 
காவணி மதீன மூதூர்‌ காவலர்‌ வரவு கேட்டுக்‌ 

கோவுடன்‌ குடியுங்‌ கூடூங்‌ கூட்டமுங்‌ குலைந்து தத்தஞ்‌ 
சேவக மிழந்து நான்கு திசையினுஞ்‌ சிதறிப்‌ போனார்‌. 


பற்றலர்‌ பதியை நீங்கிப்‌ பஃறிசை படர்ந்தா ரென்ன 
வுற்றவ ருரைப்பத்‌ தீனோ ரொண்புயங்‌ குலுங்க நக்கிக்‌ 


கற்றைவெண்‌ ணிலவு காலுங்‌ கவிகையுங்‌ கொடையு மோங்கச்‌ 


கொற்றவ ர௬டனு மேகிக்‌ குதிரியி னிடத்தி லானார்‌. 


கூறிய குதிரி வாழ்ந்தோ ரொட்டகங்‌ குதிரை காலி 
யேறுமே ழகங்க ளெல்லா மினத்தொடூ மொருங்கு சேர்த்து 


2௮1௮7 


321 


3.22 


& 


3.22.4 


3.2. 


3.22.6 


கர்‌ 


82 


1328 


| 


1330 


நரி 


1332 


1333 


1334 


1335 


மாறரு மணியும்‌ பொன்னு மாடையு மினிதின்‌ வாரி 
வேறினி யில்லை யென்னக்‌ கவர்ந்தனர்‌ விரைவி னன்றே. 


மட்டறும்‌ பண்ட மியாவு மலிதரச்‌ செறிந்து வைகு 
மொட்டகைத்‌ திரளி னேற்றி யுறுநிரை யனைத்துஞ்‌ சேர்த்து 
விட்டுமுன்‌ னடத்தி வேந்தர்‌ வீரர்வெம்‌ பரியிற்‌ சூழக்‌ 

கட்டழ கெறிக்குஞ்‌ சோதிக்‌ காவலர்‌ புறப்பட்‌ டாரால்‌. 


ஓலவா ரியின்ற டாரி முரசங்க ளொலித்துப்‌ பொங்க 
நீலவொண்‌ கவிகை மேக நிழறர சலவாத்‌ தார்ப்பக்‌ 
கோல்வளை யாது செய்து குவலய முழுதுங்‌ காத்த 
மாலையொண்‌ புயத்து வள்ளன்‌ மதீனமா புரத்தின்‌ வந்தார்‌. 


கருதலர்‌ பதியிற்‌ புக்கிக்‌ கவர்ந்தபல்‌ பொருளும்‌ பங்கிற்‌ 
பிரிவிலா யார்கட்‌ கீந்து பிடித்தவொட்‌ டகையைந்‌ நூற்றின்‌ 
வரிமறை முறைநா னூறும்‌ வரன்முறை யினிதி னல்கிப்‌ 
பரிவினின்‌ மற்ற நூறுந்‌ தம்வசப்‌ படுத்தி னாரால்‌. 


கோதுறு மருவார்‌ நாட்டின்‌ கொள்ளையின்‌ முதல்க ளெல்லா 
மாதவ தீனர்க்‌ கீந்து வானவர்‌ பரவி வாழ்த்தத்‌ 

தீதறச்‌ செல்வ மோங்கச்‌ செழுமறை நாளும்‌ பொங்க 
வாதிதன்‌ கிருபை தாங்கி யகுமது விருந்தா ரன்றே. 


குதிரிப்‌ படலம்‌ முற்றிற்று. 
ஆகப்‌ படலம்‌ 22-க்குத்‌ திருவிருத்தம்‌.....1331. 


3.23 தீயம்றுப்‌ படலம்‌ (1332-1343 ) 


பானலங்‌ கழனி சூழ்ந்த நசுதெனும்‌ பதியி னாளுங்‌ 

கோனிலை பொருந்தி வாழுங்‌ கத்துபான்‌ கூட்டத்‌ தாரை 
தீனிலைப்‌ படுத்த வேண்டுஞ்‌ செயலினைக்‌ கருத்துட்‌ கொண்டார்‌ 
மானிலம்‌ பாதந்‌ தோயா வள்ளன்மா முகம்ம தன்றே. 


மலர்தலை யுலகம்‌ போற்று மதீனமா நகார்ந்‌ தன்னி 
லிலகிய புகழ்சேர்‌ வள்ள லியலுது மானை வைத்துப்‌ 
பலகதிப்‌ பரியி னோடும்‌ படைக்கலத்‌ தரசர்‌ சூழப்‌ 
புலவர்க ளினிது வாழ்த்த முகம்மது புறப்பட்‌ டாரால்‌. 


குறைவற நசுதில்‌ வாழுங்‌ கத்துபான்‌ கூட்டத்‌ தாரை 
மறைவழி யிசுலா மாக்கி மாதமொன்‌ றிருந்த பின்னர்‌ 
கறைநிணங் குருதி மாறாக்‌ கதிர்வைவேல்‌ வீரர்‌ சூழ 
நறைமலர்த்‌ துடவை போர்த்த மதீனமா நகரில்‌ வந்தார்‌. 


நறாக்கனித்‌ துடவை சூழ்ந்த மக்கமா நகரின்‌ வாழ்வோ 
ரறாக்கதிர்‌ புரிசைக்‌ சாமி னியாத்திரை யகற்றிப்‌ பின்ன 
ரிறாக்கினிற்‌ றொழில்செய்‌ கின்றா ரென்னுமச்‌ செய்தி யாவு 
மறாக்கனக்‌ கவிகை வள்ளன்‌ முகம்மதுக்‌ குரைத்தார்‌ மன்னோ. 


3.22.8 


3.22.9 


3.22.10 


3.2211 


3-212 


3.23.1 


லம்‌ 


ச 


3.23.4 


83 


1336 


1337 


1338 


1339 


1340 


1341 


1342 


1343 


சிலையயிற்‌ படைக டாங்குஞ்‌ செல்வரும்‌ பரியுங்‌ கூட்டிப்‌ 
புலியெனும்‌ காரி தாதன்‌ புதல்வரைத்‌ தலைமை செய்து 
நலிவற மக்க நாட்டார்‌ வரும்வழி நாப்பண்‌ வைகி 

வலியுட னிருந்து வெட்டிப்‌ பறித்திவண்‌ வருக வென்றார்‌. 


காரிதா தவத்தின்‌ வந்த கண்மணி செய்தென்‌ றோதும்‌ 
வாரிச வதன மன்னர்‌ முகம்மது பாதம்‌ போற்றிக்‌ 

கூரிலைக்‌ கதிர்வே லேந்திக்‌ கொலைமதக்‌ களிறு போலப்‌ 
பூரிகை பேரி யார்ப்பப்‌ படையொடும்‌ புறப்பட்‌ டாரால்‌. 


கனவரை கடந்து கான்யா றுகள்பல கடந்து மாறாச்‌ 
சினவரிப்‌ புலியு லாவித்‌ திரிவனம்‌ பலகண்‌ டேகி 
நனைபொழில்‌ சூழி றாக்கு நாட்டுக்கும்‌ வரிசை மக்க 
மெனுநக ரதற்கு நாப்ப ணிருந்ததீ யம்றைச்‌ சார்ந்தார்‌. 


கொய்யுளைப்‌ பரியும்‌ வீரர்‌ குழுவுமோர்‌ வனத்தி னாக்கி 
மையலங்‌ களிறு போன்ற காரிதா மதலை நான்கு 
பையல்க ளோடுந்‌ தாமப்‌ பதியிடை யிருக்குங்‌ காலைப்‌ 
பொய்யறாச்‌ செல்வ மக்கா புரத்தவர்‌ வருதல்‌ கேட்டார்‌. 


அடவியி னிருந்த சேனைத்‌ திரளுமச்‌ சுவமுங்‌ கொண்டு 
கடிதினி லெழுந்து மாறாக்‌ கதிர்ப்படைக்‌ கலன்க ளேந்தி 
வடிவுறும்‌ காரி தாதன்‌ மதலையங்‌ கெதிரி னேகி 
நெடிபடு கானஞ்‌ சூழ்ந்த நெறியிடை மறித்து நின்றார்‌. 


பன்னருங்‌ கதியிற்‌ றாவும்‌ பரியொடுஞ்‌ சேனை யோடு 

மன்னபா சுபியா னென்னும்‌ பெயரினன்‌ வந்து தாக்கி 
யுன்னுமுன்‌ சைதுக்‌ காற்றா துடைந்துமற்‌ றெவையும்‌ போக்கித்‌ 
தன்னகங்‌ கலங்கி மக்க மாநக ரொல்லை சார்ந்தான்‌. 


ஏட்டலர்‌ சோலை சூழி றாக்குமா நகரைச்‌ சார்ந்த 
நாட்டுவா ணிபத்துக்‌ கேற்ற நன்னயப்‌ பொருள்க எியாவுங்‌ 
கூட்டிய பரியி னோடு மொட்டகைத்‌ திரளுங்‌ கொண்டு 
தீட்டும்வே லவர்கள்‌ சூழ மதீனமா நகரஞ்‌ சேர்ந்தார்‌. 


பாதையிற்‌ பறித்த வெற்றிப்‌ பலன்படு பொருள்க ளெல்லா 
மாதவன்‌ காரி தாசேய்‌ முகம்மதி னிடத்தி னீட்ட 
வேதநன்‌ மறையி னுற்ற விதிப்படி தீனர்க்‌ கீந்து 

பூதல மனைத்தும்‌ போற்றப்‌ புகழ்நபி யிருந்தா ரன்றே. 


தீயம்றுப்‌ படலம்‌ முற்றிற்று. 
ஆகப்‌ படலம்‌ 23-க்குத்‌ திருவிருத்தம்‌....1343 


3.2 


3.23.6 


அம்‌ 


3.29.8 


அலக்‌ 


3.23.10 


3.23.11 


3.23.12 


64 


1344 


1345 


1346 


1347 


1346 


1349 


1350 


1351 


1352 


3.24 அபீறாபிகு வதைப்‌ படலம்‌(1344-1383) 


மக்கமா நகரில்‌ வாழுங்‌ காபிரி லொருவன்‌ மாறா 
விக்கின மென்ப யாவும்‌ விளைத்திடுங்‌ கொடிய நீரான்‌ 
மைக்கலந்‌ துயருஞ்‌ சோலை கைபறில்‌ வாழ்வோ னாளுந்‌ 
துக்கமு மிழிவும்‌ வீணும்‌ விளைப்பது துணிந்து நின்றோன்‌. 


கள்ளமுங்‌ கொலையும்‌ பொய்யு நிந்தையுங்‌ கள்ளு நீங்கா 
துள்ளகத்‌ திருத்தி வாழு முயிர்த்துணை யாகக்‌ கொண்டோன்‌ 
வள்ளனந்‌ நபிதந்‌ நாமம்‌ வழுத்திய மாந்தர்க்‌ கெல்லா 
மெள்ளள விரக்க மில்லா திடூம்புகள்‌ விளைத்த சூமன்‌. 


கதிபெறுந்‌ தீனுள்‌ ளோரைக்‌ கண்ணினுன்‌ காண மேவான்‌ 
பதிதொறு மருவார்க்‌ கேயப்‌ பண்புறு முதவி யானோன்‌ 
சதிமனத்‌ திபுலீ சென்போன்‌ றனையரி லொருவன்‌ போல்வான்‌ 
அதபறி வென்ப தில்லா வகத்தப்‌ றாபி கென்போன்‌. 


இனையன பண்பி னோன்றன்‌ செய்கையு மியற்கை யாவு 
மனனுற வைக றோறும்‌ வரிசையங்‌ குரிசில்‌ கேட்டுப்‌ 
புனைகழ லுதைக்குத்‌ தந்த புதல்வரில்‌ அப்துல்‌ லாவைத்‌ 
தனியழைத்‌ திருத்தித்‌ தோன்றா மறையினிற்‌ சாற்று வாரால்‌. 


அழிவுறு நெறிமேற்‌ கொண்ட காபிர்க ளறித றோன்றா 
வழியப்‌ றாபி தன்னைக்‌ கைபறிற்‌ புகுந்து வல்லே 
யிழிவுமற்‌ றிடரு நீங்கக்‌ கோறல்செய்‌ திவணி னீவிர்‌ 
குழுவுடன்‌ வருக வென்றா ரன்னது கருத்துட்‌ கொண்டார்‌. 


ஆரண நெறிம றாவன்‌ ஸாரிகள்‌ பதின்மர்‌ சூழ 

வாரணி முலையார்‌ சிந்தை மயக்குறும்‌ வனப்பு வாய்ந்த 
தாரணி புயங்கள்‌ விம்ம அப்துல்லா தயங்குங்‌ காந்திக்‌ 
கூரயில்‌ கரத்திற்‌ றாங்கிக்‌ குரகத மேற்கொண்‌ டாரால்‌. 


குரிசினந்‌ நபியைப்‌ போற்றிப்‌ பதின்மர்தங்‌ கூட்ட நீங்கா 
விரைவுட னெழுந்து போந்து விலங்கலும்‌ வனமு நீந்திக்‌ 
கருதல னிருந்து வாழுங்‌ கைபறென்‌ றோது மூரின்‌ 
புரிசையின்‌ புறத்தி னுற்றார்‌ வணிகரைப்‌ போன்று மாதோ. 


புரிசையுள்‌ ளுறைந்த பேர்க்கும்‌ புறநகர்‌ புகுது வோர்க்கும்‌ 
வரன்முறை வேட்ட யாவும்‌ வாணிபத்‌ தொழிலின்‌ மாறி 
யொருவரு முழையிற்‌ புக்கி யுசாவுதற்‌ கிடங்கொ டாம 
லிருளினும்‌ பகலு நீங்கா திரண்டுநா ளிருந்து மாதோ. 


மாசறப்‌ பின்னர்‌ மூன்றா நாளில்விண்‌ மணிவில்‌ வீழ்த்தி 
யோசைமேற்‌ கடலிற்‌ புக்கி யுலகமு மிருளுங்‌ காலைக்‌ 
காசறு மப்துல்லா வென்‌ றோதிய களிறு காலிற்‌ 
றூசியிற்‌ றொருவி னோடுங்‌ கரந்துசூழ்‌ புரிசை புக்கார்‌. 


3.24.1 


3.24.2 


3.24.3 


3.24.4 


3.24.5 


3.24.6 


3.24.7 


3.24.8 


3.24.9 


85 


1353 


1354 


1355 


1356 


1357 


1358 


1359 


1360 


1361 


1362 


செருக்கொடும்‌ புகுந்து வாரி வாயிலின்‌ றிறவு கோல்வைத்‌ 
திருக்குமவ்‌ விடத்தைக்‌ காணா திரவினிற்‌ கரந்து நோக்கி 
யுருக்கறுத்‌ திலங்கும்‌ வேலோ ருறையிட மனைத்து நோக்கி 
மருக்கமழ்‌ வீதி புக்கி நடந்தனர்‌ வயங்க மாதோ. 


மன்னவர்‌ மனைக ணோக்கி மாநகர்க்‌ காவ லாளர்‌ 
துன்னுமவ்‌ விடங்க ணோக்கித்‌ துரத்தப்‌ றாபி கென்போன்‌ 
றன்னகப்‌ புரிசை வாயிற்‌ றன்னையு நோக்கி நோக்கிப்‌ 
பொன்னணி மனையு மந்தப்‌ புறத்தையு நோக்கி னாரால்‌. 


மரவங்கள்‌ கிடந்து லாவு மணிப்புய வரையின்‌ வள்ள 
லிரவங்குப்‌ புகுந்து சாவி யெவ்விட மனைத்து நோக்கி 
யரவங்க ளொடுங்கு மட்டு மாயத்துப்‌ பலகா லோதிக்‌ 
கரவங்க மிதுகொ லென்னக்‌ களித்தொரு புறத்தி னின்றார்‌. 


நள்ளிருட்‌ காலை யாய திஃதென நடந்து சாவி 


யுள்ளுறைந்‌ துறங்கு மொன்னார்‌ தமைக்கடந்‌ தொளித்தோர்‌ பாலி 


றள்ளரும்‌ பலகை தாங்கிப்‌ பேழையிற்‌ றடக்கை நீட்டிக்‌ 


கொள்ளருங்‌ காப்பு வாய்ந்த திறவுகோ லனைத்துங்‌ கொண்டார்‌. 


அவ்விட மகன்று மெல்ல வடிபெயர்த்‌ தொதுங்கி நீங்கிக்‌ 
கெளவைக டோன்றா நீண்ட கபாடத்தின்‌ வாயி னண்ணிச்‌ 
செவ்விய திறவு கோலாற்‌ பூட்டினைத்‌ தீண்டி நீத்து 
நொவ்விதிற்‌ றிறந்துள்‌ ளாய கரப்பையார்‌ நுவல வல்லார்‌? 


செறித்த பொற்‌ கதவ மெல்லா மிமைப்பினிற்‌ றிறந்து மூடிக்‌ 
குறித்தவன்‌ வாயில்‌ புக்கிக்‌ கூண்டவர்‌ துயிற னோக்கி 
யெறித்தவெண்‌ காந்திமாட மெங்கணுந்‌ திரிந்து பள்ளி 
யறைத்தலந்‌ திறந்துள்‌ ளாகி யடூத்தொரு புறத்தி னின்றார்‌. 
திரைத்துகி லடூத்தன்‌ னோனித்‌ திரையினை யுணருங்‌ காலை 


விரித்தசெங்‌ காந்திச்‌ செவ்வி யெரிவிளக்‌ கவிந்த பின்னர்‌ 
வரித்தடங்‌ கண்ணி னாளு மன்னனும்‌ விழிப்பதாக 


விருத்தல்கண்‌ டிருந்தா ராங்கோ ரிளம்புலி யிருந்த தொத்தே. 


இருவருந்‌ துயிறல்‌ கொள்ளா திருந்தன ரிருளு மாய 
வுருவிவாட்‌ டடக்கை நீட்டி யோங்கினோ மாகி லம்ம 
வரிவையோ வவனோ வாவி யளிப்பவ ரென்ன வின்னே 
தெரிவரி தென்ன மாழ்கிச்‌ சிந்தையிற்‌ றேம்பி னாரால்‌. 


கங்குலி னெதிர்ந்து தாவும்‌ போதினிற்‌ கடிதி னாவி 
மங்கையே வழங்கி னாளேல்‌ மாநில முழுதுங்‌ கொள்ளாப்‌ 
பங்கமும்‌ பவமுந்‌ தூறும்‌ பழியும்வந்‌ தடையு மென்ன 
வங்கையிற்‌ பிடித்த வாளை யணிறிலஞ்‌ சேர்த்தி னாரால்‌. 


கொல்வதற்‌ கிசைந்து நின்றேங்‌ காலையுங்‌ குறுகிப்‌ போய 
மல்வளர்‌ புயத்தி னானு மங்கையுந்‌ தெரித றோன்றா 
வில்விடுத்‌ தகன்று சார்பி னெய்திங்‌ குறைந்து நாளைச்‌ 
செல்வதெவ்‌ வண்ண மென்ன வடிக்கடி தெருமந்‌ தாரால்‌. 


3.24.10 


3.24.11 


3.24.12 


3.24.13 


3.24.14 


3.24.15 


3.24.16 


3.24.17 


3.24.18 


3.24.19 


86 


1363 


1364 


1365 


1366 


1367 


1368 


1369 


1370 


1371 


1372 


கொற்றவ னாவி போவ தன்றிவை குறித்து நோக்கி 

னிற்றனம்‌ மாவி யென்ன விடைந்திடைந்‌ தெண்ணுங்‌ காலைக்‌ 
கற்றையங்‌ கரிய கூந்தற்‌ கன்னியை விளித்து மன்ன 

னுற்றறி யென்பான்‌ போலச்‌ சிலமொழி யுரைப்ப தானான்‌. 


பன்மணிக்‌ கலன்கள்‌ பூண்டு பரிமளந்‌ திமிர்ந்து வாசச்‌ 
சின்மலர்‌ செருகுங்‌ கூந்தற்‌ சேயிழை யொருத்தி யென்பாற்‌ 
பின்முகந்‌ திரும்பி யேறா மொழிபல பிதற்றிப்‌ பேசி 
வன்மமுற்‌ றிருப்பக்‌ கண்டேன்‌ கனவென வழங்கி னானால்‌. 


கூறிய மொழியைக்‌ கேட்டுக்‌ கொவ்வையங்‌ கனிவாய்ப்‌ பேதை 
வேறொரு மாதை யுள்ளம்‌ விரும்பினை யதனா லிந்தப்‌ 
பேறுடன்‌ கனவு காணப்‌ பெற்றனை யென்ன வூடிச்‌ 

சீறிய வெகுளி பொங்க விருவிழி சிவந்து நின்றாள்‌. 


அறக்கடிந்‌ துரைப்பக்‌ கேட்ட வாடவ னவளை நோக்கிப்‌ 
பெறற்கரும்‌ பெண்மை நல்லாய்‌ பிறிதொரு மாதையாவி 
யிறக்கினு மிறப்பதல்லா னினைத்தில னெளியே னென்னத்‌ 
திறக்கரும்‌ வெகுளி மாற வூடலைத்‌ திருத்தி னானால்‌. 


ஊடலைத்‌ திருத்தி யன்னோ னுரைத்திடுந்‌ தொனியும்‌ வாய்ந்த 
பேடைமா மயிலன்‌ னாள்வாய்‌ பிறந்தசொற்‌ றொனியு நீங்கிக்‌ 
கூடுறா திருக்குந்‌ தானக்‌ குறிப்பினை யுணர்த்தக்‌ கேட்டுப்‌ 
பீடுற நலிதல்‌ போக்கி மனத்தினிற்‌ பிரிய முற்றார்‌. 


இருந்தவ ரெழுந்து வீழ்த்த திரையினை யீழ்த்துட்‌ புக்கி 
யரிந்திடுங்‌ கதிர்வெள்‌ வாளை யங்கையிற்‌ பூட்டி யன்னோன்‌ 
றிருந்தவங்‌ கவளுக்‌ கோது மொழிவழி சென்று செந்நீர்‌ 
சொரிந்திட வெறிந்து நின்றார்‌ சூரர்க டிலத மன்னார்‌. 


ஊறுபட்‌ டெழுந்து வாய்விண்‌ டூரப்பியாங்‌ கரித்திவ்‌ வில்லின்‌ 
வேறுபட்‌ டெவரோ கொன்றா ரென்னவாய்‌ வெருவிக்‌ கூவ 

வேறுபட்‌ டவரியார்‌ கொன்றா ரெவரென விடைந்து மாந்தர்‌ 
தேறுபட்‌ டிலராய்‌ மாழ்கி மனையிடஞ்‌ செறிந்தார்‌ மன்னோ. 


எறிந்தொளித்‌ திருந்தோர்‌ காயஞ்‌ சிறிதென மனத்தி னெண்ணி 
யுறைந்துசா வுவர்போ லாங்கி னுற்றவா ளோங்கிப்‌ பின்னுங்‌ 
குறைந்துயிர்‌ மீளத்‌ தாக்கிக்‌ கூரிருட்‌ காலை கூண்டு 
நிறைந்தவ ர௬டனு நின்று பயப்பய நீங்கி னாரால்‌. 


மறந்தருங்‌ கொடிய வஞ்ச மனத்தபீ றாபி கின்னே 


யிறந்தன னுயிர்பெற்‌ றானென்‌ றிரண்டிலொன்‌ றறிவோ மென்னத்‌ 


திறந்தரு மப்துல்‌ லாவென்‌ றோதிய திருப்பேர்‌ மன்னர்‌ 
நிறந்தரந்‌ தெரியாக்‌ கங்கு னின்றன ரொருபா லன்றே. 


இருந்தன ரெவர்கொ லென்பா ரியாவரிற்‌ புகுந்தா ரென்பார்‌ 
தெரிந்திலன்‌ காணு மென்பார்‌ தீபமு மிலையோ வென்பார்‌ 
கரந்தவ ௬ளரோ வென்பா ரொருவருங்‌ காணோ மென்பார்‌ 
சொரிந்தது குருதி யென்பார்‌ சோர்ந்தனன்‌ மன்ன னென்பார்‌. 


3.24.20 


3.24.21 


2124 


3.24.23 


3.24.24 


3.24.25 


3.24.26 


3.24.27 


3.24.28 


3.24.29 


67 


1373 


1374 


1375 


1376 


1377 


1378 


1379 


1360 


1381 


1382 


உண்டிலை யாவி யென்பா ருயிர்துடிக்‌ கின்ற தென்பார்‌ 
விண்டனன்‌ மாற்ற மென்பார்‌ விழித்தனன்‌ காணு மென்பார்‌ 
கண்டவ ௬ளரோ வென்பார்‌ காயத்திற்‌ பிழைப்பி லென்பார்‌ 
மண்டலம்‌ புகழும்‌ வேந்தே மாயமோ விளைந்த தென்பார்‌. 


என்னினிச்‌ செய்வோ மென்பா ரிடைந்திடைந்‌ தேங்கி நிற்பார்‌ 
பன்னுவ தென்கோ லென்பார்‌ பழிமுடித்‌ தவரா ரென்பார்‌ 
முன்னையூழ்‌ விதிகொ லென்பார்‌ முனையகத்‌ திறந்தி டாது 
மன்னவ னாவி வீணில்‌ வழங்கினான்‌ காணு மென்பார்‌. 


மடிந்தன னென்னு மாற்றம்‌ வழங்கிடக்‌ கடலி னாப்பண்‌ 
படர்ந்தவெண்‌ டிரையிற்‌ றத்திப்‌ பன்மணி நிதியத்‌ தோடு 
முடைந்திடூங்‌ கலம்‌ தொப்ப மன்னவன்‌ மனையு ளெங்கு 


மிடைந்திடைந்‌ திரங்கி யேங்கி யெழுந்துகொல்‌ லென்ற தன்றே. 


மாற்றல னிறந்தா னென்ன மனமகிழ்ந்‌ துவகை பொங்கிப்‌ 
போற்றிநன்‌ னபியை வாழ்த்தி யப்துல்லா பூரிப்‌ போடுந்‌ 
தோற்றிடா தொதுங்கி வாய றொறுங்கடந்‌ தெளிதி னேகித்‌ 
தீற்றிவெண்‌ ணிலவு காலும்‌ புரிசையின்‌ வாயிற்‌ சேர்ந்தார்‌. 


புரிசையின்‌ வாயி லாலும்‌ பொதி யிருட்‌ காலையாலும்‌ 
வரிமுறைப்‌ படியிற்‌ காலை வைத்திடத்‌ தவறி வீழ்ந்து 
தரிபடற்‌ கரிதா யோர்தா ளொடிந்ததத்‌ தாளி னோடும்‌ 
விரைவொடூ மெழுந்து சாரும்‌ விடுதியை நண்ணி னாரால்‌. 


மூரியங்‌ கணைக்காற்‌ கீழ்பான்‌ முகிழ்தரும்‌ பரட்டின்‌ மேல்பாற்‌ 
சார்பற வொடிந்த காலைத்‌ தன்றலைப்‌ பாகிற்‌ சுற்றி 

யூரினி லெவர்க்குந்‌ தோன்றா துறைந்தன ருறைந்த பின்னர்‌ 
பாரிருட்‌ படல நீத்துப்‌ பகலவ னுதயஞ்‌ செய்தான்‌. 


கதிரவ னெழுந்தோர்‌ சாம மிருந்தவண்‌ கடந்து வல்லே 
பதின்மருந்‌ தாமு மாக வேறொரு பாதை பற்றி 

முதிர்தரு முளரி நீந்தி முகிலுறை வரைக ணீங்கி 
மதுரமென்‌ மறையோர்‌ வாழ்த்த மதீனமா நகரின்‌ வந்தார்‌. 


நகரினிற்‌ புகுந்து வேத நாயகர்‌ பதத்தை நண்ணிப்‌ 
புகுமிடத்‌ துறைந்த செய்தி யாவையும்‌ புகன்று காலிற்‌ 
றகைபடுத்‌ தொடிந்த வாறு தன்னையு முரைத்து நின்றார்‌ 
மகிதலம்‌ புகழுங்‌ கீர்த்தி மன்னவ ரப்துல்‌ லாவே. 


கொடியவள்‌ சகத்தைச்‌ சூழ்ந்த குணத்தபீ றாபி காவி 
முடிவினைக்‌ கேட்டு தீனின்‌ முரட்பகை தவிர்ந்த தென்ன 
நெடியவ னிறசூ லுல்லா நேரலர்க்‌ கரியே றன்னா 


ரொடிபடுந்‌ தாளை நோக்கி யோதிச்செங்‌ கரத்திற்‌ றொட்டார்‌. 


என்பற முறிந்து தோலு மிழ்ந்தொரு நரம்பிற்‌ றூங்கித்‌ 
துன்புறுந்‌ தாளி வீண்ட திருக்கரந்‌ தொட்டு நீவ 
வன்புறப்‌ பொருந்திக்‌ காய மென்பதோர்‌ வடுவு மின்றி 
முன்பிருந்‌ ததனிற்‌ செவ்வி மும்மடங்‌ காயிற்‌ றன்றே. 


3.24.30 


3.24.31 


2.24.32 


3.24.33 


3.24.34 


3.24.35 


3.24.36 


3.24.37 


3.24.38 


3.24.39 


68 


1363 


1384 


1385 


1386 


1387 


1388 


1389 


1390 


1521 


89 


கடங்கரைத்‌ திறைக்கும்‌ வெற்றிக்‌ களிறெனு மப்துல்‌ லாவை 

யிடம்பெற விருத்திச்‌ செய்யும்‌ வரிசைக எனைத்து மீந்து 

தடங்கடற்‌ புடவி காத்துத்‌ தரியலர்க்‌ கரியே றென்ன 

மடங்கலா சனத்தின்‌ வைகி முகம்மதாண்‌ டிருந்தா ரன்றே. 3.24.40 


அபீறாபிகு வதைப்‌ படலம்‌ முற்றிற்று. 
ஆகப்‌ படலம்‌ 24-க்குத்‌ திருவிருத்தம்‌ .....1383. 


3.25. அசனார்‌ பிறந்த படலம்‌ (1384-1403 ) 


மருந்தெ னுங்கலி மாவுரை விதைத்துமக்‌ காவி 

லிருந்து மாமதீ னாவிடத்‌ தினிதெழுந்‌ தருளித்‌ 

திருந்த வாண்டொரு மூன்றினில்‌ தீன்பயிர்‌ விளைத்துப்‌ 

பொருந்து நாளினி னுற்றவை யினிற்சில புகல்வாம்‌. க்க | 


ஒலிகொண்‌ மாக்கடன்‌ மணியெனு நபியுயிர்க்‌ குயிராய்‌ 

வலியும்‌ வீரமும்‌ வெற்றியுந்‌ திரண்டொரு வடிவாய்‌ 

நிலனு தித்துய ரும்பரின்‌ வரிசையி னிறைந்த 

குலவு நீள்புக முமறுகத்‌ தாபெனுங்‌ குரிசில்‌. ட அரக்‌, 


அருந்த வத்தினி லீன்றெடுத்‌ துவந்தபெண்‌ ணரசைக்‌ 

கருந்த டங்கயற்‌ கண்ணியை நறுமொழிக்‌ கனியை 

வருந்து மெல்லிழைக்‌ கொடியைமென்‌ பிடிநடை மயிலைப்‌ 

பொருந்து மாரமு தையபு சாவெனும்‌ பூவை. க 


குறைவி யங்குலக்‌ காவினி லுறைந்தகோ குலத்தைப்‌ 

பொறையு நீதியு மொழுக்கமும்‌ விளைத்தபொன்‌ னிலத்தை 

யுறையுங்‌ கற்பினுக்‌ குறையிடத்‌ தினையொளிர்‌ மணியை 

மறையி னேர்நபி முகம்மது வதுவையின்‌ மணர்ந்தார்‌. 3.25.4 


புரந்த ராதிபர்க்‌ கரியும றருள்புதல்‌ வியரைத்‌ 

தெரிந்த நன்மொழி தரும்ஹபு சாவெனுந்‌ திருவை 

வரைந்து நந்நபி யின்புறும்‌ வாரியின்‌ மூழ்கிப்‌ 

பிரிந்தி டாநலம்‌ பொருந்தியுண்‌ டிருந்ததற்‌ பின்னர்‌. sn 


பூத லம்புகழ்‌ தருங்கதீ ஜாபுதல்‌ வியரின்‌ 

மாத ருக்கர சும்முக்குல்‌ தூமணி விளக்கைக்‌ 

கோதி லாவுது மான்மனங்‌ களிப்புறக்‌ கொடுத்தா 

ராத ரத்துடன்‌ மகிழ்ந்தினி துறைந்தன ரன்றே. 3220 


மறமும்‌ வீரமு மிலகிய வேலுது மானுக்‌ 

குறையு மாவியின்‌ மிக்குயிர்‌ புதல்வியை யுதவிக்‌ 

கறைகொள்‌ வெங்குபிர்க்‌ குலங்கடிந்‌ தருங்கலி மாவை 

நறைத ரும்புவி யிடத்தினி னடத்துமந்‌ நாளில்‌. 5 


மல்வ ளர்ந்தெழும்‌ புயன்‌உசை மாவரத்‌ துதித்த 
செல்வி யையெழில்‌ ஸெயினபைப்‌ பொறைச்செழு மமுதைப்‌ 


1392 


1393 


1394 


1395 


1396 


1397 


1398 


1399 


1400 


1401 


பல்வி தத்தொடுந்‌ திருமண முடித்திசை பரப்பி 
யில்வ ளத்தொடு முறைந்தனர்‌ ஹபீபெனு மிறசூல்‌. 


செருகு பூங்குழற்‌ ஸெயினபைத்‌ திருநபி மணந்த 
வருட மங்கையர்க்‌ கரசெனும்‌ பாத்திமா வயிற்றிற்‌ 
கருவெ னத்தரித்‌ தும்பரின்‌ பேரொளி கவின 
முரியு மெல்லிடை தெரிதரக்‌ கருப்பமு முதிர்ந்த. 


கடைந்த வேல்விழி வட்டணித்‌ தெழின்முகங்‌ கசங்க 
நடந்து நாலடி வைத்திடிற்‌ பசந்தமெய்‌ நலியத்‌ 
திடந்த ராதுள மிடைந்திடத்‌ தெரியல்க டூயல 
மடந்தை யர்க்கர சியர்க்கரும்‌ வருத்தமுற்‌ றனவால்‌. 


இறம லான்பதி னைந்தினில்‌ வெள்ளியி னிரவின்‌ 
மறுவில்‌ கற்புடை பாத்திமா வெனுந்திரு மடமா 
னறமும்‌ வெற்றியு மோருரு வெடுத்தென வரிதிற்‌ 
பொறையு யிர்த்தன ரொளிதர வொருபுதல்‌ வனையே. 


பொருவி லாமுத லவன்றிருப்‌ புலியெனு மலிக்குப்‌ 
பெருகுஞ்‌ செல்வத்துட்‌ பிறந்தது மகவெனக்‌ கேட்றி 
முருகு லாவுமெய்‌ புளகெழ முகமதி யிலங்க 

வரிசை நந்நபி வந்தன ரவர்திரு மனையின்‌. 


ஆர ணத்திரு நாவினர்‌ சூழ்தர வடுத்த 
கார ணக்கட லெனுமுகம்‌ மதுசெழுங்‌ கரத்திற்‌ 
பூர ணக்கதிர்‌ பிறங்கிய புதல்வனை யேந்திக்‌ 


கூரும்‌ வேல்விழி மடந்தையர்‌ விரைவினிற்‌ கொடுத்தார்‌. 


தீங்க கற்றிய மகள்மகன்‌ வலத்திருச்‌ செவியின்‌ 
வாங்கு ரைத்திடக்‌ காதினிக்‌ காமத்தும்‌ வழங்கிப்‌ 
பாங்கு றக்கமழ்‌ தருநறும்‌ பரிமள மெடுத்துத்‌ 
தாங்கு மென்சிரத்‌ தினிலழ குறத்தட வினரால்‌. 


பொன்னி லத்துறு மவர்களா மீனெனப்‌ புகல 
வின்னல்‌ போக்கிய முதியவ ரிருகையேத்‌ திரப்ப 
வுன்னு மாமறை வாழ்த்தொடூ மொருதுஆ வோதி 
மன்னர்‌ மன்னபி கொடுத்தனர்‌ போந்தனர்‌ மனையில்‌. 


தெரித ரத்தின மேழினிற்‌ செழும்புவி புரக்கு 
மரசர்‌ நாயகர்‌ மகள்மனை யடூத்தரும்‌ புதல்வன்‌ 
கரிய மென்சிர மயிரினைக்‌ களைவித்தவ்‌ விடையி 
னிரசி தஞ்சதக்‌ காவென வெடுத்தினி தளித்தார்‌. 


கொறியி ரண்டறுத்‌ துடன்‌அக்கீக்‌ காவினைக்‌ கொடுத்துப்‌ 


பொறையின்‌ மிக்குயர்‌ மருத்துவப்‌ பூங்கொடி தனக்குத்‌ 
தறுகி லாதொரு குறங்குமோர்‌ தமனியக்‌ காசும்‌ 
பெறுக வென்றினி தளித்தனர்‌ தூதரிற்‌ பெரியோர்‌. 


முசுலி மானவர்‌ செயுந்தொழிற்‌ சடங்குகண்‌ முடித்துக்‌ 
திசையெ லாம்புகழ்ந்‌ துரைதரப்‌ பேசிய செம்மல்‌ 


டட 


ன 


3.25.10 


3.25.110 


3.2௮ 


உலை வி 


3.25.14 


22௮2-1 


3.29.10 


3.20.17 


90 


1402 


1403 


வசைய றுங்கரத்‌ தெடுத்தரும்‌ பேரனை வாழ்த்தி 
யசனெ னச்செருந்‌ திருப்பெயர்‌ தரித்தன ரன்றே. 


உருவு மந்தமு நிறமுநந்‌ நபியென வொளிரு 

மரும கச்செழுங்‌ குழவியுஞ்‌ ஜிபுரிய்‌ லணுகி 
யிருடொ றுமணித்‌ தொட்டிலை யசைத்தரு கிருந்து 
வரிசை செய்திட நாயகன்‌ வளர்த்திட வளர்ந்த. 


இந்த மானில மடந்தைய ரெவருமீ டேற 
வந்த நாயகி பாத்திமா தருதிரு மகவைச்‌ 
சிந்தை கூர்தரு முவப்பொடுந்‌ தினந்தினம்‌ போற்றி 
யந்த நாயகன்‌ றூதுவ ரிருக்குமந்‌ நாளில்‌. 


அசனார்‌ பிறந்த படலம்‌ முற்றிற்று. 
ஆகப்‌ படலம்‌ 25க்குத்‌ திருவிருத்தம்‌ .... 1403 


22210 


3.2012 


3.25.20 


al 


